Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


07 


--. கடிதங்கள்‌ -- 
திருமழிசையாழ்வாரைப்பற்றி உத்யா நபத்ரிகை.” 


[பூவிருந்தவல்லியிலிருந்து மீமான்‌. உவே. பத்தங்கி, ரங்காசாரியார்‌ எழுதுசிறார்‌.] 


தருப்பதியிலிருந்து வெளிவரும்‌ உத்யாநபத்ரிகை (புஸ்தகம்‌ 8, ஸங்க்யா . 9, 
பக்கம்‌ 155-ல்‌) “பக்திஸார:--இருமழிசையாழ்வார்‌'” என்று மகுடமிட்டு எழுதிவருகையில்‌ 
“இவ்வாழ்வார்‌ நான்முகன்‌ தருவந்தா தயும்‌ இருச்சந்தவிருத்தமும்‌ ஸாதித்தா””ரென்றெழுதி, 
இவற்றுள்‌ திருவந்தாதி (96) தொண்ணூற்ருறு பாசுரங்கள்‌. கொண்டதென்றும்‌, திருச்சந்த 
அதத்‌ (126) நூற்றிருபத்தாறு பாசுரங்கள்‌ கொண்ட தென்றும்‌ எழுதப்பட்டுள்ளது. 

“ஷட்விம்சதிசத (126) காதாரூப:”' என்று நிஸ்ஸக்தேறமாக எழுதப்பட்டுள்ள து. 
இது எழுதிய ஸ்ரீ ௮. 7. தாதாசாரியவர்களை ஸமீ பத்தில்‌ ஸந்திக்க நேர்ந்தபோது 
“திருச்சந்தவிருத்தத்தில்‌ நூற்றிருபது பாசுரங்களே உலகமெல்லாம்‌ ஓதிவருறெது; 
தேவரீர்‌ அதிகப்படியாக ஆறு பாசுரங்கள்‌ எழுதியிருப்பது எப்படி ?'' என்று கேட்டேன்‌. 
அதற்கு அந்த ஸ்வாமி சிறிதும்‌ மயங்காமல்‌ உடனே ஸாதித்த விடையாவது, நான்முகன்‌ 
திருவந்தாதித்‌ தனியன்‌ ஒரு பாட்டும்‌, இருச்சந்தவிருத்தத்‌ தனியன்கள்‌ இரண்டு பாட்டும்‌, 
உபதேசரத்தினமாலையில்‌ *தையில்‌ மகமின்று “மன்னுதிருமழிசை* என்கிற இரண்டு 
பாசுரங்களும்‌, இயற்சாத்தில்‌ *மழிசையர்கோ னென்றுவரும்‌ *ஊழிதொறு மூழிதொறு 
மென்கிற பாட்டும்‌ ஆக ஆறு பாசுரங்கள்‌ இல்லையா? இவற்றைச்‌ சேர்த்துப்‌ அயாம்‌ 
126 என்று வழங்கிவருவதாக அறிந்து நான்‌ “ஷட்விம்சதி (126) சதகாதா... ட்‌ 
என்றெழுதினேனென்றார்‌. அதன்மேல்‌ அடியேன்‌ வினவினேன்‌ “:*பூதம்ஸரச்ச* என்னும்‌ :”' 
சுலோகத்தில்‌ “ஸ்ரீ பக்திஸார என்று வருவதனால்‌ அதையுங்‌ . கூட்டிக்கொள்ள “ 
வேண்டாவோ? என்று, “அது ஸம்ஸ்க்ருத ச்லோகமாகையாலே இந்த க்ரமத்தில்‌ 
கூட்டிக்கொள்ளத்‌ தகாது” என்று சொல்லிவிட்டார்‌. மேலும்‌ வினவினேன்‌---“இராமானுச 
நூற்றந்தாதியில்‌ *இடங்கொண்ட ர்த்திமழிசைக்கறைவன்‌* என்னும்‌ பாசுரம்‌ 
தமிழ்தானே; அதைக்‌ கூட்டிக்கொள்ளவேண்டாமோ?? என்று, . அது உபலக்ஷ்ணமே 
யென்று சொல்லிவிட்டார்‌. 

“பிரபந்தசாரத்திலிருந்து கூட்டிக்கொள்ளத்‌ தக்கது ஒன்‌ றுமில்லையோ ?' என்றேன்‌... 
அதைப்பற்றிப்‌ பிறகு பேசுவோமென்று சொல்லிக்கொண்டே நெகழ்ந்தார்‌. இப்படி 
ஸம்பிரதாயமுண்டா? என்பதை அடியேன்‌ தெரிந்துகொள்ள விரும்பீ இந்த விண்ணப்ப 
மெழுதிக்‌ கொண்டேன்‌. டல்‌ க ட இத்த 

இங்ஙனம்‌, 
P. V. ரங்ககாததாஸன்‌. 
(இருக்கச்சிம்பி தேவஸ்தானம்‌) 


இதற்கு ஆலோசித்துத்தான்‌ விடை தெரிவிக்கவேண்டும்‌. _— (பத்ராதிபர்‌.) 


6-0: Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 
டத்‌ ஸ்‌ அர. a 4 ஸ்‌ 


ஆ _ Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஆ 


A 


6 த்‌ ஸ்ரீ ராமாநுஜன்‌--881 


இ க்‌ 


2. ஸ்ரீ்‌ பரம்ஹம்ஸ. எம்பார்ஜீயர்‌ ஸ்வாமியின்‌ மீழ்‌. 


ஸ்ரீபெருப்பூ தூரில்‌” எம்பார்ஜீயர்‌ மடாதிபதியாக எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீமத்‌ 
பரமஹம்ஸ. அப்பன்‌ சபகோபராமாநுஐ ஜீயர்‌ ஸ்வாமி அருள்செய்த முகம்‌... ..- 
ஸ்ரீசெளரிப்‌ பெருமாளுடைய மாச மகோத்ஸவத்திற்கு' நான்‌ திருக்கண்ணபுரம்‌ 
போயிருந்தபோது அவ்விடத்தில்‌ தருக்கோயில்‌ பத்ரிகையின்‌ நேற்று ஆவணி மாதத்து 
இதழில்‌ (87. ஸெப்டம்பர்‌) வெளிவந்துள்ள “வழிகாட்டும்‌ பெருமான்‌”? என்று மகுடம்‌ 
புனைந்த வொருவியாஸம்‌ தேவகோட்டை. வெஸ்ரீ தத்புருஷதேசிகரென்கற இராமநாதன்‌ 
செட்டியாரால்‌ எழுதப்பட்டுப்‌ பிரசுரமாயுள்ளதை ஒருவர்‌ என்னிடம்‌' கொணர்ந்து 
வாசித்துக்‌ காட்டினார்‌; அதில்‌ ஒரு பகுதி வருமாறு--**விருப்பங்கள்‌ நிறைவேறவும்‌ 
வேண்டிய பேறுகளைப்‌ பெறவும்‌ இருமால்‌ சிவபெருமானைப்‌ பூசித்த திருத்தலங்கள்‌ 
பல நமது தென்னாட்டிலுமுள்ளன. அவற்றுள்‌ சில திருமாலுக்குச்‌ செல்வவளத்தை 
வழங்கெவென்பதும்‌ அறியத்தக்கனவாகும்‌. .. ... ... திருமகள்‌ கொழுநனாகய திருமால்‌ 
செல்வத்தையாக்குவதற்குச்‌ சவபெருமானிடத்து வேண்டிக்கொண்ட மையாலும்‌...... 
யார்‌ எதைவேண்டினாலும்‌ இல்லையென்னாது ஈயும்‌ பெருங்கொடைவள்ளல்‌ சிவபெருமா 
னொருவரே. ..... ு இத்யாதி. இங்ஙனேயெழுதியிருப்பது பிராமாணிகமா என்பதை 
தேவரீர்‌ ஆராய்ந்து ஸ்ரீராமா நுஜன்‌ மூலமாக வெளியிடவேணும்‌ என்று ஸ்ரீஜீயார்‌ ஸ்வாமி 
நியமனம்‌. இதைப்பற்றித்‌ தெரிவிக்கவேண்டியவற்றை மேலே தெரிவிக்கிறேன்‌. 


இல வருடங்களுக்குமுன்பு ஸ்ரீமத்‌ காமகோடி சங்கராசாரியஸ்வாமிகளின்‌ பிரசங்கங்‌ 
களுக்கு விடையிறுக்க அவயம்‌ நேர்ந்தபோது ஸ்ரீ மஹாவிஷ்ணு ஸாம்ராஜ்யம்‌ என்கிற 
நூலை நாம்‌ வெளியிட்டி ருக்கறோம்‌. அஃது உலகமெல்லாம்‌ பரவியுள்ளது, அதை இந்த 
்‌ நதேவகோட்டையாடிரியரும்‌ கண்டிருக்கராரென்பதில்‌ ஐயமில்லை, ஆனால்‌ அது வெளிவந்து 
பத்துபன்னிரண்டு ஆண்டுகள்‌ ஆய்விட்டபடியால்‌ அதைப்‌ புதுப்பித்துக்கொள்ளவேண்டி 
இந்த தத்புருஷதேசிகர்‌ களம்பியிருக்கறார்‌ போலும்‌. அந்த நூலில்‌ நாம்‌ மிக விரிவாக எழுதி 
யுள்ள பல விஷயங்களை விட்டிட்டு இவ்வாரிரியருடைய வியாஸத்தில்‌ மேலே எடுத்துக்‌ 
காட்டியுள்ள பகுதிக்கு அவசியமான விடையை மட்டும்‌ 'மேலே ப்லவங்க பங்குனிவிசாக 
விசேஷ மலரில்‌ ஒரு பகுதியாக வெளியிடுவோம்‌. - கலப்‌ லச? 
2 ்‌ 
தததி இங்கனம்‌, 


பத்ராஇபர்‌. ' 


ட்‌ அ ்‌ ்‌ த்‌ நடக ச்‌ a} ச 
சந்தாதாரர்களுக்கு அ றிவிப்பு ;--ஒவ்வொரு இங்கிலீஷ்‌ மாதத்திலும்‌ 10 தேதிக்குள்ளாக 
பத்திரிகை வெளிவரும்‌. கிடைக்கப்‌ பெறாதவர்கள்‌ 15 தேதிக்குள்‌ நமக்குத்‌ 
... தெரிவிக்கவேண்டியது, சந்தாத்தொகை செலுத்தினவர்களுக்கே இந்த அறிவிப்பு. 
7 மானேஜர்‌. 
ப்பட 


3 CC-0. Bhagavad Ramanuyja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


பேரருளாளன்‌ பெருந்தேவித்தாயார்‌ இருவடிகளே சரணம்‌, 


ஆழ்வாரேம்பெருமானார்‌ ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌. 


த்திக்‌ தத்தத்‌ 2:௫௫ டப்ப 
்‌ ப்லவங்க பங்குனிவிசாக .விசேஷ மலர்‌. ்‌ 
இடி இடமி டுட்டுடு ட்டு இடு டு டும்‌ உமகக கடுகடு 


எழுபத்தேழுபிராயப்‌ பூர்த்தியில்‌. 
நீசனேன்‌ நிறையொன்றுமீலேன்‌ செய்யும்‌ விண்ணப்பம்‌. 

(21--2-- 68ல்‌ எழுதுவது) 
அடியேன்பால்‌ அந்தரங்க ப்ரிதியுள்ள பல: ஆப்தர்களின்‌ உள்ளத்தில்‌ 21--2--64 
என்ற தேதியான து ஊன்‌ றியிருப்பதாக அறிகிறேன்‌. இன்று 212-68. கழே' 
நான்கு, வருடங்கடகு முன்‌ 212-64 என்கற தேதி. அன்றுதான்‌ அடியேனுக்கு 
ன்‌ எ ஹ்ருதயகோசக்‌ கோளாறு ஏற்பட்டு பகவத்‌ பாகவ்த ஆசார்ய க்ருபை 
யினால்‌ உயிர்ப்பிச்சை பெற்று. ஒருவாறு வாழ்ந்து வருன்றேன்‌. 
பேரருளாளனது பரம கருணையினால்‌ நாற்பத்தெட்டு மாதங்கள்‌ 
-.* வாழ்ந்ததற்கு ஞாபகச்‌ சின்னமாக நாற்பத்தெட்டு விஷயங்களை இந்தப்‌ 
“ பங்குனிவிசாக விருந்தாக அன்பர்களுக்கு அளிக்கின்றேன்‌. எழுபத்தாறா 
வதுபிராயப்‌ .பூர்த்தக்காகத்‌ தொடங்கின ஸ்ரீ பாஷ்யாஇகரணமெழுபத்‌ 
தாறும்‌, எழுபத்தேழு பிராயத்‌ தொடக்கத்‌திற்காக உபக்ரமித்த 
எழுபத்தேழு பெரியார்களின்‌ பெருமையும்‌ பெரிய விஷயங்களாகை 
பண்ணி யாலே க்ரமேண. முடிவுபெறும்‌. இப்போது ட நாற்பத்‌ 
கெட்டு விண்ணப்பங்களை இ இம்மலரிலேயே முடித்திடுன்றேன்‌. ட} 


'சமதமார்த்த விபர்யய விமர்சம்‌, 


1. வேத வேதாந்த வேதாங்கங்களில்‌ சமம்‌-தமம்‌ என்‌ றிரண்டு: பதங்கள்‌ வழங்கி 
வருவது உலகமறிந்ததே. இந்தச்‌ சொற்களிரண்டுக்கும்‌ பொருள்‌ ஒன்றே. “அடக்குவது: 
என்பதுதான்‌ இரண்டுக்கும்‌ பொருள்‌. : இவ்விரு சொற்களையும்‌ ஒரேயிடத்தில்‌ பீரயோகத்‌ 
இருக்கக்‌ கண்டால்‌ புரருக்ததோஷம்‌ வாராமைக்காகப்‌ பொருளில்‌ வாசிகொட்ட ப்ராப்தம்‌. 
*வைகுண்டே து. பரே லோகே* என்று ப்ரஸித்தமான சுலோகத்தில்‌ *பக்தைர்‌ 
பாகவதைஸ்‌ ஸஹ* என்றுள்ள து. பகவதி பக்தா;-பரகவதா; ஆகவே பக்த பாகவத 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


அ Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
கே 


8 ஸ்ரீ ராமாநுஜன்‌-—281 


சப்தங்கள்‌ பரியாயமாயின. ஆனாலும்‌ அர்த்தபேதம்‌: கொள்ளவேண்டியதாூறது. 
பொருத்தமான பொருள்வாசியைப்‌ .பெரியார்‌ காட்டியுள்ளார்கள்‌ . திருப்பாவையில்‌ 
*உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும்‌ யோகிகளும்‌* என்றவிடத்திலும்‌ முநி-யோக 
சப்தங்கள்‌ ஒரு பொருளனவே; இங்கும்‌ பொருள்வாசியைக்‌ காட்டியுள்ளார்கள்‌. பெரிய 
இருவந்தாதியில்‌ *பூவையுங்‌ காயாவும்‌*......இங்ஙனே பல காணலாம்‌. இத்தகைய 
ப்ரயோகங்களை அஸ்மதாதிகள்‌ செய்தால்‌ குற்றங்‌ குறை கூறலாம்‌. மூவுலகும்‌ சிரமேற்‌ 
கொள்ளவேண்டிய நூல்களில்‌ இங்ஙனே கண்டால்‌ அறிவிற்‌ சிறந்தவர்கள்‌ புநருக்தி 
தோஷபரிஹாரார்த்தமாகப்‌ பொருளில்‌ வாசிகாட்டி. வீவரணம்‌ செய்தே போருகறோர்கள்‌. 


2, ப்ரக்ருதத்தில்‌ சமம்‌ தமம்‌ என்ற சொற்களைப்பற்றி ஆராய்ச்சி எழுகின்றது. 
பொருளில்‌ வாசியில்லையென்று கூ றினோம்‌. ஆனாலும்‌ வாகொட்டித்‌ இரவேண்டியதாகறது. 
மஹாப்ராஜ்ஞர்களான மேலையார்‌ பொருள்‌ வாசிகாட்டி விவரணம்‌ செய்துள்ளார்கள்‌. 
தைத்திரியோப நிஷத்தில்‌ *ருதஞ்ச ஸ்வாத்யாயப்ரவசநே ௪ச* என்னு மநுவாகத்தில்‌ 
“தமச்‌ ௪ ஸ்வாத்யாய ப்ரவசநே ச. சமச்‌ ச ஸ்வாத்யாயப்ரவசநேச'” என்றோதப்பட்டு 
வருகிறது, இங்கு வித்யாரண்ய பாஷ்யகாரர்‌ “பஹிரிந்த்ரிய நியமம்‌, அந்த; கரணநியம௩ம்‌” 
என்கிற வாதசியைக்காட்டி பாஷ்யம்‌ செய்தார்‌, மற்றொரு பாஷ்யகாரரான பட்ட பாஸ்‌ 
கரரோவென்னில்‌ ““விஹிதகர்மாநுஷ்டாநஜந்மா க்லாநி;- தம:; மித்த்யேந்த்ரியாணாம்‌ 
அப்ரவ்ருத்தி:- சம;"” என்று பாஷ்யமிட்டார்‌. இந்த சமதம சப்தப்ரயோகஸ்தலங்கள்‌ 
சாஸ்த்ரங்களில்‌ விசேஷமாகவுண்டு. ப்ருஹதாரண்யகத்தில்‌ *சாந்தோ தாந்த உபரதஸ்‌ 
இஇக௭-5:... ...*இத்யாஇ.  சாரீரக மீமாம்ஸையில்‌ *சமதமாத்யுபேதஸ்‌ ஸ்யாத்‌...... 
(8-4-27) இத்யாதி ஸூத்ரம்‌, ஆங்காங்குள்ள விவரணங்களையெடுத்துக்‌ காண்க வென்று 
நாம்‌ தெரிவிக்க விரும்புின்றிலோம்‌; அந்த ஸ்ரீகோசங்களை ஸம்பாதித்துக்‌ காண்பது 
ச்ரமஸாத்யமன் ரோ. 


8. தோபாஷ்ய ஸ்ரீகோசம்‌ அனேகமாய்‌ அருமையற்றது. அதில்‌ காண்பது 
எளிது. பகவத்கீதையில்‌ 10, 16, 18 .அத்யாயங்களில்‌ (மூலத்தில்‌) சமதம சப்த 
ப்ரயோகமும்‌ பாஷ்யத்தில்‌ விவரணமும்‌ உள்ளது, மூவிடத்து விவரணங்களினாலும்‌ 
நாம்‌ தெரிந்து கொள்வதென்னவென்றால்‌, சமமென்றாலும்‌ தமமென்றாலும்‌ அடக்குவ 
தென்று பொருள்‌; அடக்கவேண்டியவற்றில்‌ அந்த: கரணமும்‌ சேர்ந்தது, பாஹ்யேந்த்ரி 
யங்களும்‌ சேர்ந்தவை, சமம்‌---அந்த: கரணறிக்ரஹம்‌: தமம்‌-- பாஹ்யேந்த்ரிய நிக்ரஹம்‌- 
என்று கொள்ளலாம்‌; அல்லது, சமம்‌--பாஹ்யேந்த்ரிய நிக்ரஹம்‌; தமம்‌--அந்த; கரண 
நிக்ரஹம்‌ என்‌ றுங்கொள்ளலாம்‌; இதல்‌ ஒரு நிர்ப்பந்தமில்லை--என்பதுதான்‌ வ்யக்தமாகத்‌ 
தெரிந்து கொள்ளப்படுவது. 


4, இதை மணவாளமாமுனிகள்‌ ஸ்ரீவசனபூஷண வியாக்யொனத்‌இலும்‌ ஆசார்ய 
ஹ்ருதய வியாக்கியானத்திலும்‌ மிகத்தெளிவாக விளக்கியருளினர்‌. எங்ஙனேயென்னில்‌; 


ட்‌ ஸ்ரீவசனபூஷணத்தல்‌ (96.) *ஆத்ம குணங்களில்‌ ப்ரதா௩ம்‌ சமமும்‌ தமமும்‌* என்ற 


. விடத்து வியாக்யொனத்தில்‌--“சமமாவது--அந்த; கரண நியமனம்‌; தமமாவது பாஹ்ய 
கரண நியமனம்‌; “சமச்‌ சிந்தப்ரசாந்திஸ்‌ ஸ்யாத்‌ தமச்‌ சேந்த்ரிய நிக்ரஹ;” என்னக்‌ 
'கடவதிறே, “க்ஷமா ஸத்யம்‌ தமச்‌ சம:' (€தை) என்$றவிடத்தில்‌ *தம:- பாஹ்யகரணா 


t டண: ற: CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ந: 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
க்யூ 


ப்லவங்க பங்குனிவிசாக விசேஷ மலர்‌--சமதமார்த்த வீமர்சம்‌ 9 


நாம்‌ அநர்த்த விஷயேப்யோ நியம௩ம்‌; சம:- அந்த:கரணஸ்ய ததா நியமகம்‌' என்றிறே 
பாஷ்யகாரரு மருளிச்செய்தது, மாறிச்‌ சொல்லுமிடமுமுண்டு."' என்றருளிச்‌ செய்தார்‌. 


9. ஆசார்யஹ்ருதயத்தில்‌ (99.) *ஜந்மாந்தர ஸஹஸ்ர ஈற்றவங்களாலே* என்று 
தொடங்கும்‌ பெரிய சூர்ணையில்‌ [விவேக சமாதிகள்‌ வளர] என்றவிடத்து வியாக்‌இ 
யானத்திலும்‌--மேலே காட்டி ய ஸ்ரீவசனபூஷண வியாக்கியான பங்க்திகளுண்டு. சிறிது 
வாசியுமுண்டு. (அதாவது) “மாறிச்‌ சொல்லுமிடமுமுண்டு'” என்றது ஸ்ரீவசனபூ ஷண 
வியாக்கயொனத்தில்‌; “மாறிச்‌ சொல்லுமிடங்களுமுண்டு'' என்றது ஆசார்ய ஹ்ருதய 
வியாக்கயோனத்தில்‌. மேலே *சாந்தோ தாந்த உபரதஸ்‌ இதிக்ஷாு: ......'' இத்யாதி ச்ருதி 
வாக்யங்களையும்‌ உதாஹரித்தருளியிருப்ப தும்‌ இவ்விடத்திற்கு விசேஷம்‌; 


6. எம்பெருமானார்‌ தோபாஷ்யத்தில்‌ மூன்‌:றிடங்களில்‌ சமதமப்பொருள்‌ 
விவரணம்‌ செய்தருளியுள்ளாரென்பது மறக்கத்தக்கதன்று. மூன்‌ றிடங்களிலும்‌ ஏகரூப 
மான விவரணம்‌ கடையாதென்பதும்‌ இடமாக நெஞ்ற்கொள்ளத்‌ தக்கது, ஏகரூபமான 
விவரணத்தை ஏன்‌ செய்தருளவில்லையென்னில்‌; அப்படியோரு நிர்ப்பந்தமில்லையென் று 
காட்டுவதற்காகவே யென்பர்‌. இவற்றுள்‌ முந்தினவிடமாகிய தசமாத்யாயத்தில்‌ தாத்பர்ய 
சந்த்ரிகையில்‌ . நிகமாந்த மஹாகுரு பணித்‌நருப்பதாவது-சம தம பதங்களில்‌ ஏதேனு 
மொன்றிருந்தாலும்‌ அவ்வொன்றுக்கே பாஹ்யாந்தரகரண நியமனத்தைச்‌ சொல்லுமாற்றல்‌ 
நன்றாகவுண்டு; ஆயினும்‌ ஒரேயிடத்தில்‌ ஸமாகார்த்தகமான இரண்டு பதங்களையும்‌ 
இட்டிருக்கையாலே புகருக்ததோஷம்‌ புகாமைக்காக ஒரு பதத்திற்கு பாஹ்யகரண 
நியமனமும்‌ மற்றோரு பதத்திற்கு அந்த:கரண நியமனமும்‌ பொருளாகக்‌ கூறிற்று 
என்பதாக, இதனால்‌ இப்பதங்களுக்கு எவ்விதமாக விவரணம்‌: செய்தாலும்‌ குறையில்லை 
யென்‌ று ஸ்பஷ்டமாகக்‌ காட்டப்பட்டதாயிற்று, 


7. ஆக, முந்துறமுன்னம்‌ [பத்தாவதத்யாயத்‌இல்‌] செய்தருளின விவரணக்ரமத்‌ 
திற்கு மாறாக வேறோரிட த்தில்‌ காணப்பட்டால்‌, அதுவும்‌ ஆப்ததமர்களுடையதாயிருந்‌ 
தால்‌ ப்ராமாணிகர்கள்‌ செய்யவேண்டி யதென்ன ? “இரண்டுபடியுமொக்கும்‌” என்றெழுதி 
நிற்க வேண்டுமத்தனை, ப்ரக்ருத சமதம விவரண விஷயத்தில்‌ வ்யத்யாஸம்‌ காணப்படுவது 
வ்யக்தம்‌. கழே நாமெடுத்துக்காட்டிய மணவாள மாமுனிகளின்‌ ஸ்ரீஸ-ஒக்‌இப்படியே 
எழுதிப்‌ போந்தால்‌ விசாரமேயில்லை. ஷோடசாத்யாய தாத்பர்யசந்த்ரிகையில்‌ ஏதே 
கேஷாஞ்சித்‌ அ௩யோச்‌ சப்தயோ: வ்யுத்க்ரமேண அர்த்த வ்யாக்க்யா௩ம்‌ நிரஸ்தம்‌”” 
என்றெழுதப்பட்டிருப்பது நம்முடைய பாஷ்யகார ஸ்ரீஸ-9க்தியைக்‌ கண்டிப்பதாக நன்கு 
விளங்கவில்லையா? €ழ்‌ பத்தாமத்யாயத்தல்‌ ஸ்வாமி யருளிச்செய்ததையும்‌ அங்கு சந்த்ரி 
கையில்‌ தாமெழுதியதையும்‌ ஸர்வாத்மநா மறந்தன்றோ இங்ஙனமெழுதப்பட்டுள்ள து. 


8. வஸ்துத: இப்படி நாம்‌ நினைக்கவே தகாது, ஆனால்‌ உள்ள்‌ பங்க்தியைக்‌ 
கொண்டு இங்ஙனல்லது வேறு சொல்லுவதற்கிட மில்லையே: வைதிக மநோஹரா 1589ல்‌ 
(பக்கம்‌ 24ல்‌) இதைப்பற்றி நாம்‌ எழுதனபோது “ப்ரக்ஷேசங்கா பலவத ந: 
என்றெழுதியுள்ளோம்‌. தேசிக க்ரந்தங்களில்‌ பலவிடங்களில்‌ ப்ரக்ஷேபங்களையும்‌ 
மட்ற்கக் வ கப்‌ அந்யத்ர பரக்க உபபாஇத்திருக்கறோம்‌. நாம்‌ மட்டுமன்று; ப்ரஸித்த 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


டத ஏ Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
ஞு - 


10 ஸ்ரீ ராமாநுஜன்‌--881.. 


3 


வித்வான்‌ ௧ளாய்‌ தேசிகபக்தியில்‌ குறையற்றவர்களும்‌ இங்ஙனே நிரூபித்தருக்கறார்கள்‌. 
அந்த ரீதியில்‌ ப்ரக்ருத ஸ்தலத்திலுள்ள “*ஏதேஈ ..:..நிரஸ்தம்‌'' என்கிற அநந்வித வாக்யத்‌ 
தையும்‌ ப்ரக்ஷிப்தமென்று இசைந்துவீட்டால்‌ சங்கடமேயில்லை, “ப்ரக்ஷிப்தமன்று, 


ஸுஸங்கதமே” என்று சிலர்‌ வாதிப்பதனால்‌ ப்ரக்ஷேவாதமொன்று தவிர வேறு எந்த . 


வழியும்‌ ஏலாதென்று வீரிவுக்கு அஞ்சாமல்‌ நீரூபிக்கறோம்‌. 


9. ஸுஸங்கதமேயென்பவர்‌ யாவரென்னில்‌, வசஸ்ஸுதாவீசாரத்தில்‌ தத்‌ வடீகா 
ஸுஒக்தியை யநுவதித்து “*அத்ராஸ்தஇு பஹு அஸாமஞ்ஜஸ்யம்‌'” என்றெழுதி ப்ரஸித்தி 
பெற்றிருக்கும்‌ பெரியாரே: காண்மின்‌, அவ்விஷயத்தை விளக்கமாகத்‌ தெரிந்துகொள்ள 
விரும்புமவர்கள்‌ ஸ்ரீராமாநுஜன்‌ 229ல்‌ வெளிவந்‌ துள்ள ஸம்ப்ரதாய ஸாம்ராஜ்யே 9; 10, 
11 வாக்யச்ரேணிகளில்‌ காணலாம்‌. அஸாமஞ்ஜஸ்ய கந்தமுமில்லாத விடத்தில்‌ அஸா 
மஞ்ஜஸ்ய ஸ்தாபனம்‌ பண்ணுமிப்பெரியார்‌ வஸ்‌ துகத்யா அஸாமஞ்ஜஸ்யம்‌ ஸ்பஷ்டமான 
விடத்தில்‌'அதை ஸ்தாபித்துப்‌ புகழ்‌ பெறுவது நலமன்றோ. ஆனால்‌ ஈர்ஷ்யாஸஓயைகள்‌ 
புகுவிக்கும்‌ வழிகளுக்கு வரம்பில்ல்யே. இவர்‌ பண்ணும்‌ ஸாங்கத்ய நிரூபணம்‌ 
ஸமஞ்ஐஸமாயிருந்தால்‌ அஞ்ஜலிபந்தத்துடன்‌ இசையத்‌ தட்டுண்டோ? அந்த நிரூபணம்‌ 
“ஸ்வயமபி லிகிதம்‌ ஸ்வயம்‌ ந ஜாகாத' என்ற முறையிலே சேர்ந்ததென்பதை நன்கு 
உபபாதிக்கிறேன்‌, [அந்த நிரூபணம்‌  உத்யா௩ பத்ரிகையில்‌ புஸ்தகம்‌ 8, ஸங்க்யா 9. 
பக்கம்‌ 148ல்‌ *சம-தமெள* என்னும்‌ மகுடத்தின்‌8ழ்‌ உள்ளது காண்க, ] 


10. வாதத்தை வீணாகப்‌ பெருக்காமல்‌ சுருக்கமாக அமைக்கிறேன்‌, “இத 
ஆந்த தீர்த்த பாஷ்யே'' என்றும்‌ “£இத பாமதீகார:'' என்று மிப்புடைகளிலேயுள்ளவை 
வருதா காந்தாரஸஞ்சார:, சமதமபதங்களுக்கு நிர்ப்பந்தமான வ்யவஸ்தையின்‌ றிக்கே 
எவ்விதமாகவும்‌ அர்த்தம்‌ செய்யலாம்‌, அதில்‌ அநுபபத்தி ஏதும்‌ இடையாது என்று 
இசைந்தாயிற்று, “ப்ரெளடா கீரந்தகாரா நியாமகம்‌ இஞ்சிதாச்ரயந்‌இ” என்பதை நாம்‌ 


மறுக்க நினைக்கலோம்‌. இங்கு இது சொல்லவேண்டிய விஷயமன்று; இவ்விடத்தில்‌. 


ஒரே ஒரு வாக்யத்தைப்பற்றித்தான்‌ விசாரம்‌. “*ஏதேஈ கேஷாஞ்சித்‌ அநயோச்‌ 
சப்தயோ: வ்யுத்க்ரமேண அர்த்தவ்யாக்க்யாகம்‌ நிரஸ்தம்‌'" என்கிற ' ஒரு வாக்யத்தை 
ஒருங்கவிடவேண்டியதொன்றுதான்‌ அபேச்ஷிதம்‌, ஸமாதாதா எழுதுவது-நிரஸ்தம்‌ 
என்பதற்குக்‌ கண்டிதம்‌ என்று அர்த்தமன்றென்றும்‌, த்யக்தம்‌ என்று அர்த்தம்‌ என்றுமே, 
இங்ஙனே அர்த்தம்‌ கொள்வதனால்‌ என்னலாபமென்பதைப்‌ பிறகு விசாரிப்போம்‌. 
இவ்வர்த்தம்‌ ஒரு சாஸ்த்ரஜ்ஞன்‌ சொல்லு மதா? பொருந்து.॥தா? என்பதை முன்னம்‌ 
விமர்சிப்போம்‌. | த. 1 
11, க்ரந்தங்களில்‌ “ஏதே நிரஸ்தம்‌; ஏதே௩ ' பராஸ்தம்‌'" என்று பல்லாயிர 
மிடங்களில்‌ காண்கிறோம்‌. எங்கும்‌ தள்ளப்பட்டதென்பதுதான்‌ பொருள்‌. இந்த 
தாத்பர்ய சந்த்ரிகையிலேயே பல விடங்கள்‌ காணலாம்‌. காணலாமென்று விட்டு 
விடுவோம்‌ நாமல்லோம்‌. காட்டுகரோ மொன்று, கீதையிலேயே ஆறாவது அத்யாயத்தில்‌ 
மூன்றாவது சுலோகம்‌ *சம: காரணமுச்யதே* என்று முடிஏறது. இங்கு “சும:- கர்ம 
்‌ நிவ்ருத்தி; என்று ஸ்வாமி பாஷ்யம்‌, பிறர்‌ இங்ஙனே பொருள்‌ கொள்ளாமல்‌ வேறு 
பொருள்‌ கொண்டதை யெடுத்துக்காட்டி இந்த நிகமாந்த மஹாகுருதாமே தாத்பர்ய 


6-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ப்லவங்க பங்குனிவீசாக விசேஷ மலர்‌--சமதமார்த்த வீமர்சம்‌ 11 


சந்த்ரிகையிலேயே ““ஏதே௩-—பரோக்தம்‌ நிரஸ்தம்‌'” என்றருளிய்ள்ளார்‌. இங்கு நிரஸ்த 
மென்றதற்கு தயக்தமென்ரா பொருள்‌. த்யக்தமென்னும்‌ பொருளில்‌ நிரஸ்த பதப்ர 
யோகத்தை ஓரிடத்திலாவது எடுத்துக்‌ காட்டலாகுமோ? 


12. “தோஷேண கலத்ரம்‌ நிரஸ்தம்‌” என்றால்‌ த்யக்தமென்று பொருள்‌ படாதோ 
வென்பர்‌, அங்கும்‌ துஷ்டமென்று தள்ளப்பட்டதென்கற பொருள்தவிர வேறொன்றும்‌ 
தேறாது. இங்கு முக்கியமாக நோக்கவேண்டுவது ஏதே௩ என்றெ பதம்‌. ஏதே 
என்பதற்கு பாஷ்யகாரேண என்று பொருள்‌ சொன்னால்தான்‌ ஒருவாறு பொருந்தும்‌. 
இப்பொருளை ஸமாதாதரவும்‌ விரும்பவில்லை. நிரஸ்தம்‌ என்றதற்குமேலே “இத ஜ்ஞாயதே' 
என்றோ “இதி த்ரஷ்டவ்யம்‌' என்றோ இநந்தாலல்லது அந்வயியாது. ஏதே௩ என்பதற்கு 
“ஏவம்விதே வீவரணே௩' என்றல்லது வேறொரு பொருளும்‌ சொல்லப்‌ போகாது, 
ஆகவே நிரஸ்தமென்பதற்கு இவர்‌ ஏறிடும்‌ பொருள்‌ ஏறாது, ஏலா து என்பது கல்வெட்டே. 


18, ஸர்வக்லேசங்களையும்‌ ஸஹித்துக்கொண்டு கேட்‌ றோம்‌. பரஃயம்‌ 
வ்யாக்க்யாநம்‌ பரித்யக்தம்‌ என்று எதற்காகச்‌ சொல்லுகிறார்‌. இச்சொலவினால்‌ என்ன 
லாபம்‌? இப்படி எங்கேனும்‌ சொல்லியிருப்பதுண் டோ? இங்கு சந்த்ரிகையில்‌ 
முக்கியமாக எழுதவேண்டிய தென்ன? தசமாத்யாயக்ருத விவரணம்‌ இருவுள்ளத்தில்‌ 
பதிந்தருந்தால்‌ ஸ்வாமி இங்கு வ்யுத்க்ரமேண ' வியாக்யொனம்‌ ' பண்ணியிருப்பதாகத்‌ 
தோன்‌ றினால்‌ அதற்கு உபபத்தி காட்டவேண்டியது கடமை, அதுதான்‌ முக்கியமான து, 
தசமாத்யாய விஷயம்‌: விஸ்ம்ருதமாயிருந்தபடியாலே சங்கராசார்யரை வ்யுத்க்ரமேண 
வியாக்கயானம்‌ பண்ணினவராக எண்ணவும்‌ கண்டிக்கவும்‌ நேர்ந்துவிட்டது. அப்போ தும்‌ 
ஏதே என்பதற்கு என்ன பொருளென்று கேட்டால்‌ “அஸ்மத்பாஷ்யகாரக்ருதேக 
'விவரணே௩' என்றுதான்‌ பொருள்‌ சொல்லியாகவேண்டும்‌, 'சங்கரபாஷ்யத்தை எங்கப்பா 
தப்பென்று சொல்லிவிட்டபடியாலே .. அது “தப்புதான்‌? என்ற பையாகுட்டி 
வாக்யார்த்த மே  முடிந்ததாகும்‌, ஆக, *ஏதேநேத்யாதி வாக்யம்‌ ப்ரக்ஷிப்தமென்று 
கைகூப்பி நிற்பதே கெளரவமாகும்‌. ஸமர்த்த௩ப்ரயாஸம்‌ ஸமர்த்தக்ருத்யமாகாது. 


14, தாத்பர்ய: சற்த்ரிகாகாரருடைய ஸரணிக்கு ஏற்ப ஒன்று' சொல்ல விரும்பு 
இறேனிங்கு. இவர்‌ தம்முடைய திருவுள்ளத்தில்‌ தாமாகவொரு நிஷ்கர்ஷம்‌ கொள்வர்‌, அது 
பாஷ்யாதிகளில்‌ இல்லாதது என்பதையும்‌ திருவுள்ளம்‌ பற்றியிருப்பர்‌. ஆனால்‌ அதை 
அப்படி காட்டியருளாமல்‌ *பாஷ்யாஇகளை உற்று நோக்கனால்‌-— உட்புகுந்து நோக்கினால்‌ 
ஆழ்ந்து நோக்கினால்‌ இந்த நிஷ்கர்ஷம்‌ தெளியலாகும்‌” என்று ஸாதித்துவிடுவர்‌. 
ரஹஸ்யத்ரயஸாரத்தில்‌ சரமச்லோகாதிகாரத்தில்‌ ஒரு வீஷயத்தையெழுதி “இது 
*அநாவ்ருத்திச்‌ சப்தாத்‌* என்கிற ஸத்ரத்திலே விவக்ஷிதம்‌” என்றார்‌. அடுத்தபடி தாம்‌ 
செய்யவேண்டியதென்ன₹ அநாவ்ருத்தி ஸத்ரத்தலே அவ்விஷயத்தை உபபாதித்துக்‌ - 
காட்ட வேண்டும்‌. ,விஸ்தரப்யத்தாலே காட்டாமல்‌ ப்ரஇஜ்ஞையளவிலும்‌ நிற்கலாம்‌. 
அப்படி நின்றிலர்‌. உடனே ஸாதிக்கறார்‌ இந்த நிஷ்கர்ஷங்களெல்லாம்‌ பாஷ்யத்திலே 
ஸத்ஸம்ப்ரதாயத்தோடே கூட சிரபரிசயம்‌ பண்ணின மஹா ப்ராஜ்ஞருக்கு நிலமா 
யிருக்கும்‌'” என்று. இந்நூலுக்கு ஏழு வியாக்கியானங்கள்‌ தோன்‌ றியிருக்‌ன்றன. 
அவற்றுள்‌ ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ, இஞ்சிமேட்டு - ஸ்வாமியின்‌ வியாக்கயொனம்‌ சிறந்த 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


12 ஸ்ரீ ராமாநுஜன்‌-—281 


தென்னலாம்‌. அவர்‌ சாஸ்த்ரஜ்ஞர்களிலும்‌ ஸ்ரீபாஷ்யா இகாரிகளிலும்‌ சிறந்தவராகையாலே. 
அவர்‌ இவ்விடத்திற்கு வியாக்யானம்‌ எழுதுகறார்‌—“இது ஸ-௫த்ரகாரர்க்கும்‌ அபிப்ரேத 
மென்கிறார்‌ இது இதி. 8ழ்ச்சொன்ன நிஷ்கர்ஷங்களெல்லாம்‌ சிலர்க்கே க்ராஹ்யமா 
மென்கிறார்‌ இந்த நிஷ்கர்ஷங்களெல்லாம்‌ இதி. சிலரை விசேவிப்பிக்கறார்‌ பாஷ்யத்திலே 
இத்யாதிகா. ஸத்ஸம்ப்ரதாயத்தோடு இதி. குருபரம்பரையாகக்கேட்டு பரிச்ரமப்பட 
வேண்டுமேயொழிய கேவல ஸ்வபுத்திபரிச்ரமமாத்ரம்‌ போராதென்கிறது, அதில்‌ ஸத்‌ பதம்‌ 
பாஷ்யகாரேதர ஸம்ப்ரதாயத்தை வ்யவச்சேதிக்கறது. சிரசப்தம்‌ அல்பகாலபரிசயம்‌ 
போராதென்கறது. ப்ராஜ்ஞ சப்தம்‌ மந்த புத்தகளை வ்யவச்‌ சேதிக்கறது. மஹச்‌ 
சப்தம்‌ அதிலும்‌ விஷ்ணுசித்த வரதாசார்யாதிகள்‌ போன்றவர்களை ஜ்ஞாபிக்றெது. 
நிலமாயிருக்கும்‌-- ஸம்யக்‌ க்ரரஹ்யங்களாயீருக்கும்‌.”"இவ்வளவேதான்‌ ஞ்சி 
மேட்டழகய சிங்கருடைய வியாக்கியானம்‌, புத்தகத்தை யெடுத்துப்‌ பாருங்கள்‌. 


15. மேலே காட்டின விவரணங்கள்‌ ஒன்றுகூட மூலத்திற்கு அபேக்ஷிதமன்று, 
“பாஷ்யத்திலே ஸத்ஸம்‌ ப்ரதாயத்தோடேகூட ரெ.ரிசயம்‌ பண்ணின மஹாப்ராஜ்ஞருக்கு 
நிலமாயிருக்கும்‌''. என்கிற எளிய இவ்வாக்யத்திற்குக்கூட அர்த்தம்‌ தெரிந்துகொள்ள 
மாட்டாதவர்களா ரஹஸ்யத்ரயஸாரம்‌ ஸேவிப்பவர்கள்‌. இங்கு அவசியம்‌ விவரிக்க 
வேண்டிய விஷயம்‌ எதுவென்றால்‌, ஸ்ரீபாஷ்யத்‌இல்‌ ஸத்ஸம்‌ ப்ரதாயத்தோடே கூட. 
சிரபரிசயம்‌ பண்ணினவர்களுக்கே நிலமாகும்‌ நிஷ்கர்ஷம்‌ இன்னபடிப்பட்ட து என்றும்‌, 
அது அநாவ்ருத்தி ஸூத்ர ஸ்ரீபாஷ்யத்தில்‌ இன்ன ஸ்ரீஸ-ஓஒக்தியில்‌ விளங்கா நின்‌ றதென்றும்‌ 
பரக்க நிரூபிக்கவேண்டி யதன்றோ முக்கியமான து. சேட்டலூர்‌ நரஸிம்ஹாசாரியரென்பவர்‌ 
தாமெழுதிய ரஹஸ்யத்ரயஸாரவுரையிலும்‌ , இதுவேபோன்ற  விவரணந்தானுள்ள து. 
ஆனால்‌ ஒரு வீசேஷம்‌, அவர்‌ *மயர்வறவென்மனத்தே மன்னினான்தன்னை£ என்கிற 
திருவாய்மொழிப்‌ பாசுரத்தையெடுத்துக்காட்டி “இப்படி ஆழ்வார்‌ அருளிச்செய்‌இருப்‌ 
பதனால்‌ த்ரமிடவேதாந்தத்தோடு ஸ்ரீபாஷ்ய கரலக்்பேம்‌ பண்ணவேணும்‌'' என்‌ கருர்‌. 
“நச உச்சிந்ந கர்மபந்தஸ்ய இத்யாதி ஸ்ரீபாஷ்யவாக்யம்‌ *மயர்வறவென்மனத்தே 
மன்னினான்தன்னை* என்கிற இப்பாட்டின்‌ அர்த்தமென்பது ஸ-வ்யக்தமாகும்‌”” என்றார்‌. 
அப்பாட்டுக்கும்‌ இந்த பாஷ்‌ ய வாக்யத்திற்கும்‌ ஸம்பந்தகந்தமுமில்லையென்பது 
ஆறாயீரப்படி முதலான ஸகல வியாக்கியானங்களாலும்‌ ஸுவ்யக்தம்‌, நிகமபரிமலத்தில்‌ 
பரிமளிக்கும்போலும்‌. இ.து அஸம்பத்த ப்ரலாபமென்றுகொண்டே இஞ்சிமேட்டழகிய 
சங்கர்‌ இதைத்‌ தொடாமலும்‌ வேறோரு ஸ்ரீ ரஷ்ய வாக்யத்தையெடுத்துக்காட்ட ஏ தும்‌ 
ஸ்புரியாமலும்‌ சென்றிட்டார்‌. அது ஆபத்தில்லாத வழியே. 


16. ஸ்ரீராமாநுஜன்‌ 229ல்‌ நாம்‌ வெளியிட்டுள்ள ஸம்ப்ரதாய ஸாம்ராஜ்ய- 
ப்ரதமாஹ்நிகத்தில்‌ “பாஷ்யாதிக்ரந்தலேசோபியின்‌ முகபீடிகை" என்‌ றும்‌ “பரஷ்யக்ரந்த 
 லேசம்‌ காட்டுமாறு வேண்டுதல்‌” என்றும்‌ மகுடமிட்டு நாம்‌ எழுதியுள்ள விஷயம்‌ 

இங்கு நினைவுட்டப்படுகறது. சேதநனுடைய ப்ரவ்ருத்‌இகளில்‌ ப்ரத ஈப்ரவ்ருத்‌இயில்‌ 
ஈச்வரனுக்கு ஒளதாஸீந்யமென்றும்‌ த்லிதீயாதி ப்ரவ்ருத்திகளில்‌ அநுமந்த்ருத்வமென்றும்‌ 
ஸ்ரீபாஷ்யாஇகளில்‌ நிஸ்ஸக்தேஹஸித்தமாயிருக்க அஇிகரண ஸாராவளியில்‌ பராயத்தாதி 
கரணார்த்த நீர்வாஹத்தில்‌ (சலோ, 242.) *கேஷத்ரஜ்ஞாகாம்‌ ஸ மாநாமித்யாதியில்‌ சேதா 


Ee - 


னுடைய ஸகலப்ரவ்ருத்திகளிலும்‌ ஈச்வரனுக்கு ப்ரேர கத்வம்‌ தாராளமாகவுண்டென்று 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
ப்லவங்க பங்குனிவிசாக விசேஷ மலர்‌--சமதமார்த்த விமர்சம்‌ 18 


கூறி, இது :ஸ்ரீபாஷ்ய--தப--ஸார--தத்வஸர்ரங்களோடு விரோதிக்குமது என்பதைத்‌ 
தாமே தெரிந்துகொண்டு *பாஷ்யாதிக்ரந்தலேசோபி அவஹிதம௩ஸாம்‌ ஐதமர்த்த்யம்‌ 
பஜேத* என்று ஓங்கியடித்துவிட்டார்‌. ஸ்ரீபாஷ்யாதிகளை நுட்பமாக ஊன்றி நோக்‌இனால்‌ 
அவற்றுக்கு இதுவே அர்த்தமென்று தேறலாம்‌ போ--என்று முடித்திட்டார்‌. 
ஸ்ரீபாஷ்யாதிகளுக்கு இது கண்டன மேயொழிய இவ்வர்த்தம்‌ அவற்றில்‌ காணமுடியா 
தென்பது கல்வெட்டு. *நிர்விஷ்டம்‌ யதிஸார்வபெளமவசஸாம்‌ ஆவ்ருத்திபிர்‌ யெளவ௩ம்‌* 
என்றும்‌ *யதிப்ரவரபாரதீரஸபரேண நீதம்‌ வய: ப்ரபுல்லபலிதம்‌ சர:* என்றும்‌ *ஏரணி 
கீர்த்தி யிராமானுசமுனியின்னுரைசேர்‌ சீரணி சந்தையினோம்‌ சந்‌தயோமினித்தீவீனையே* 
என்றும்‌ பணித்தவர்க்கு ஸ்ரீபாஷ்யகார இவ்யஸூக்தி நிர்வாஹத்தில்‌ மூன்று வகையான 
போக்குக்களைக்‌ காணலாம்‌. (1) மேலே உதாஹரித்த *பாஷ்யாஇக்ரந்தலேசோபிஸ-௰க்‌ 
இப்படியே பாஷ்ய வீருத்தத்தை மறைத்துப்‌ பேசுதல்‌. (2.) “இந்த நிஷ்கர்ஷங்களெல்லாம்‌ 
பாஷ்யத்திலே ஸத்ஸம்ப்ரதாயத்தோடேகூட சிரபரிசயம்பண்ணின மஹாப்ராஜ்ஞருக்கு 
நிலமாயிருக்கும்‌”” என்ற கட்டளையிலே ஸ்ரீபாஷ்யத்திலில்லாததை இருப்பதுபோலக்‌ 
காட்டுதல்‌. (8.) கைவல்யவிசரத்தில்‌ [ந்யாயஸித்தாஞ்ஜுத்தில்‌] ஸ்ரீபாஷ்ய ஸ-ஒக்திகள்‌ 
ஸ்வமதாநுகூலமென்றும்‌, &தாபாஷ்ய ஸு-ஒக்திகள்மட்டும்‌ ஸ்வமத விருத்தமென்றும்‌ 
கருதி “ஏகக்ரந்த சகலாஸ்வாரஸ்யம்‌ பஹுக்ரந்த ஸ்வாரஸ்யாய க்ராஹ்யம்‌'” என்றெழுதி 
வைத்து பகவத்பாஷ்யகார ஸுூக்தியை ஸாக்ஷாத்தாகவே கண்டித்தது, அஸ்வரஸ 
மென்பதும்‌ அஸமஞ்ஜஸமென்பதும்‌ ஹேயமென்பதும்‌ பர்யாயமேயென்பதைப்‌ 
பண்டி_தவுலகமறியும்‌. க்ராந்திகர்களுக்கு இது கண்ணம்‌, 


17: ப்ரக்ருதே சமதம சப்தார்த்த விசாரத்தில்‌ ஷோடசாத்யாய சந்த்ரிகையிலுள்ள 
ஏதேர......நிரஸ்தம்‌'” என்றெ வாக்யம்‌ சங்கரபாஷ்ய கண்டனமாகமட்டும்‌ நில்லாமல்‌ 
ஸ்வாமியின்‌ தசமாத்யாய பாஷ்ய ஸ்ரீஸூக்திக்கும்‌ கண்டனமாகத்‌ தேறியிருப்பது 
அபலபிக்கவொண்ணாதாகையாலே மேலே நாம்‌ விவரித்த மூன்று ப்ரக்ரியைகளிலே இதை 
எந்த .ப்ரக்ரியையிலே சேர்க்கலாமென்று விமர்சித்தால்‌ அந்த. மூன்றிலும்‌ சேராது. 
“அயமபர: காரகநியம:* என்னுமாபோலே இது நான்காவதுபடி. விஸ்ம்ருதி ப்ரயுக்தமாய்‌ 
[அத ஏவ அபுத்திபூர்வகமான] கண்டனமென்பது இங்கு விசேஷம்‌. ஏதேநேத்யாதி 
விவாதாஸ்பதவாக்யம்‌ ப்ரக்ஷிப்தமேயென்று கைகூப்பி.நின்றால்‌ ஒரு டை ட 
நிகமித்தோமானோம்‌. மேலும்‌ சல கேண்மின்‌. 


18, ஆளவந்தார்‌ எம்பெருமானார்‌ ஆழ்வான்‌ பட்டர்‌ முதலான ஆசாரியர்கள்‌ 
தர்க்கபாண்டித்யம்‌ பெறாதவர்களல்லர்‌, வெகுநன்றாகப்‌ பெற்றவர்கள்‌. ஆனால்‌ “தர்க்க 
பாண்டித்யத்தாலே நினைத்ததெல்லாம்‌ ஸாஇக்கவல்லோம்‌'” என்று அவர்கள்‌ திருக்கையால்‌ 
- எழுதப்பட்டிருக்கவில்லை, அவர்களிற்காட்டிலும்‌ விசிஷ்டமான தர்க்கபாண்டித்யம்‌ 
பெற்றவர்‌ ரஹஸ்யத்ரயஸாரத்திலே அப்படி தமது இருக்கையால்‌ எழுதிவைத்தார்‌. 
ப்ரமாணசரணத்வமும்‌ தமக்குள்ளதாக எழுதியிருந்தாலும்‌ தர்க்கபாண்டித்ய பலமாகச்‌ 
சொல்லிவைத்ததுதான்‌ கார்யகாரியாயிற்று, இதை யாரும்‌ மறுக்கவொண்ணாதபடி. 
அபூர்வ விஷயமொன்று காட்டுகிறேன்‌. கண்ணுடையீர்‌ காண்மின்‌. வீரலுக்குத்‌ தக்க 
மோதிரம்‌ பண்ணவேணுமேயொழிய, 'மோதிரத்தைப்‌ பண்ணிவைத்துக்கொண்டு அதற்குத்‌ 
தக விரலைச்‌ சீவுவாரில்லை. தர்க்கபாண்டித்யம்‌ செய்வித்தபடி பாரீர்‌. 


19. தயா என்னும்‌ குணத்தின்‌ ஸ்வரூபவிசாரத்தில்‌ இக்காலத்தவர்களின்‌ 


“போராட்டங்கள்‌ கிடக்கட்டும்‌. இதைப்பற்றி விவாதம்‌ விளையாதிருந்த காலத்தில்‌ பகவத்‌ 
4 3 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


14 ஸ்ரீ ராமாநுஜன்‌--881 


ண்டருளிச்செய்தது என்னவென்று பார்ப்போம்‌, 
» ப்‌ ச இலி *“ஸர் வடு! (6 நு து: 
பகவத்தையில்‌ (16-2.) “தயா பூதேஷு” என்றவிடத்தில்‌ படுது கதன்‌ “து: 
ட்டு ட்‌ . ்‌ யில்‌ ஸக்தி, ச்ருதப்ரகாசிகாசார்யர்‌ 
க்காஸஹிஷ்ணுத்வம்‌ தயா”? என்பது ஸ்வாமியின்‌ ஸ்ரீ ்‌ 
மடல்‌ ்‌ . [த்‌ பட்டர்‌ ச்லோகபத்தமாக்கியருளினார்‌ 
அருளிச்செய்ததுமிங்ஙனேதான்‌, இவ்வர்த்தத்தை ண்ட ல்‌ ! 
> ட்‌ ்‌ OE “யேஸணாம்‌ து: க்காப்ரஸஹ௩ம்‌* என்று, 
ஸ்ரீரங்கராஜஸ்தவ--உத்தரசதகத்தில்‌--“தயாநயேவி ரஸ்‌, 
்‌ ்‌ ட்‌ ட ்‌ பொதுவாக விமர்சிப்போம்‌. “இவன்‌ 
ஸஹிஷ்ணுத்வ--அஸஹிஷ்ணுத்வங்களை நாம்‌ பொது லட கதன்‌ 
துக்கத்தை ஸஹித்துக்கொள்ளுறான்‌-—இவன்‌ துக்கத்தை ஸஹிக்கமாட்டு ப அலது 
இருவகையான உலகவழக்கையெடுத்துக்கொண்டு இரண்டிடத்திலும்‌ வர்‌ அதத்‌ 
தேறுதிறதென்று பார்க்கவேணும்‌. துக்கத்தை ஸஹிக்கருனென்றது--துக்கத்திற்குக்‌ 
கரை௫ன்றில்‌--துக்கத்தைப்‌ பொருள்படுத்துகின்‌ நிலன்‌ ர்வ ஸஹேமே ஸஹஜம்‌ 
ஹி .துக்கம்‌* . என்று சொல்லிப்‌ பொறுமையோடிருக்கிறான்‌ என்றபடி, துக்கத்தை 
ஸஹிக்கமாட்டுகிறிலன்‌ என்றால்‌, அழுகிறான்‌ அலற்றுகிருன்‌ ஆடுகிறான்‌ பாடுகிருன்‌ 
ஓடுகருன்‌ துள்ளு8றான்‌ தவிக்கிறான்‌ கத்துகிறான்‌ கதறுகிறான்‌ என்றபடி. இங்ஙனே 
யொழிய வேறுவிதமான அர்த்தம்‌ ஐம்பூத்விபத்தில்‌ கிடையாது, த்வீபாந்தரத்திலும்‌ 
இராது. இதைத்‌ இடமாகக்‌ கொண்மினுள்ளத்து. . 

20. மேலே காட்டின தோபாஷ்ய ஸ்தலத்தில்‌ தாத்பர்ய சந்த்ரிகையில்‌ ஸ்வாமி 
ஸாதிக்தறார்‌ “து : க்காஸஹிஷ்ணுத்வம்‌--தந்நிராகரணேச்சேத்யர்த்த:'” என்று. இதைப்‌ 
போஸிக்கும்படியான வாக்கியம்‌ அடுத்தபடி யாதொன்றுங்‌ கிடையாது. பிறர்படும்‌ 
துக்கத்தைக்‌ .கண்டு ஸஹித்திருக்க மாட்டாதவன்‌ சக்தனாகல்‌ தந்நிராகரணத்தில்‌ 
முயல்கிறான்‌; அசக்தனாதில்‌ தானும்‌ துயருற்றுக்கிடக்கிறான்‌; என்பது தத்துவம்‌. 
அஸஹிஷ்ணுதாகார்யமான நிராகரணேச்சையையும்‌, தத்பூர்வஜமான அஸஹிஷ்ணுதை 
யையும்‌ பர்யாயமாகச்‌ சொல்லுவது ஸ்வாதந்த்ர்யகார்யமத்தனையன்றோ. இங்கு 
முக்கியமாகக்‌ குறிக்கொள்ளத்தக்கது; கீதாபாஷ்யத்தில்‌ ஸ்வாமி ஸாதித்த்து எம்பெருமான்‌ 
விஷயத்திலன்று; அங்கே *பவந்தி ஸம்பதம்‌ தைவீம்‌ அபிஜாதஸ்ய பாரத* என்று 
சொல்லித்‌ தலைக்கட்டியிருக்கையாலே ஸாத்விகர்களின்‌: இத்தவ்ருத்தியைப்பற்றிச்‌ 
சொன்னது, ஆழ்வார்‌ ஆஸுரப்ரக்ருதகளின்‌ தன்மையையும்‌ தைவப்ரக்ருதிகளின்‌ 
தன்மையையும்‌. முறையே *நண்ணாதார்‌ முறுவலிப்ப-நல்லுற்றார்‌ கரைந்தேங்க* 
என்பவற்றால்‌ வெளியிட்ட ருளினார்‌. உல8ல்‌ தன்னுடைய உயிர்‌ ஈண்பனொருவன்‌ அரசனால்‌ 
கொலை விதிக்கப்பட்டு மாண்டான்‌ (அல்லது) தானே முடிந்தான்‌ என்று கேள்விப்பட்ட 
வொருவன்‌ துக்கத்தை ஸஹிக்க்மாட்டி_ற்றிலன்‌ என்றால்‌ இங்கு அழுதலற்றுவது தவிர 
துக்க நிராகரணேச்சைக்கு ப்ரஸக்திலேசமேனுமுண்டோ? ் ்‌ 


பாஷ்யகாரர்‌ தெளிந்த இருவுள்ளங்கொ 


21, தயையும்‌ காருண்யமும்‌ பர்யாயமென்பது நீர்விவாதம்‌, ஸ்ரீராமாயணத்தில்‌ 
*ருஷேர்‌ தர்மாத்மாஸ்‌ தஸ்ய காருண்யம்‌ ஸமஜாயத* என்று வால்மீஇ முனிவனுக்கு 
ஸர்வாத்மநா அபரிஹார்யமான விஷயத்தில்‌ காருண்யமுண்டானதாகச்‌ சொல்லிற்று. 
துக்க நிராகரணேச்சையுண்டானதாக அங்கு வாய்‌ இறக்க முடியுமா? அடுத்தபடியாக 
*சோகார்த்தஸ்ய ப்ரவ்ருத்தோ மே ச்லோக:* என்றும்‌ *சோக: ச்லோகத்வமாகத:* : 
என்றும்‌ முன்‌ சொன்ன காருண்யமேயன்றோ சோக பதத்தினால்‌ விவரிக்கப்பட்டது. 
தயரஸ்வரூபத்தை ஸ்வதந்திரமாக எப்படி நிரூபித்தாலும்‌ கேள்வியில்லை; அஸஹிஷ்ணுத்வம்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
ப்லவங்க பங்குனிவிசாக வீசேஷ மலர்‌--சமதமார்த்த விமர்சம்‌ 15 


என்கிற ஸ்வாமி ஸ-9க்‌இக்கு நிராகரணேச்சை என்று பொருள்‌ பணிப்பது *பஹ-ுஈவிதாமபி - 
ஸம்பவதி ப்ரம:* என்கிற ஆளவந்தார்‌ ஸ்ரீஸ-ஏக்தியைத்தானே நினைப்பூட்டி நிற்கும்‌. 


22, ஆளவந்தாருடைய ஸ்தோத்ரரத்னத்தில்‌ (50,) *கஷணேபி தே யத்விரஹ: 
அதிதுஸ்ஸஹ;:* என்றவிடத்துத்‌ தமது பாஷ்யத்தில்‌--“*துஸ்ஸஹசப்தேர கேதோ ௩ 
விவக்ஷித:; ஸர்வசக்தே: ஹேயப்ரத்யரீகஸ்ய ததயோகாத்‌.'” என்றெழுதியுள்ளார்‌, இது 
விசாரஸஹமாகுமா? *கேதோ ௩ விவக்ஷித;' என்கிற நிஷேதபலத்தாலேயே கேதந்தான்‌ 
சப்தார்த்தமென்று தேறிவிடவில்லையா? ““தபச்சப்தேக காயக்லேசோ ந விவக்ஷித:”' 
என்றால்‌ தபச்சப்தத்துக்குக்‌ காயக்லேசம்‌ அர்த்தமன்று என்றதாகுமோ? ஈவிவக்ஷித 
மென்பதற்கும்‌ நார்த்த: என்பதற்கும்‌ நெடுவாசியுண்டென்பதை க்ராந்திகர்கள்‌ நன்கறிவர்‌, 
ஏவஞ்ச, “துஸ்ஸஹசப்தேக கேதோ ந விவக்ஷித:': என்றவர்க்கு அஸஹிஷ்ணுதா 
சப்தார்த்தம்‌ நன்கு தெரிந்துள்ளதென்னத்‌ தட்டில்லை, அவிவகைக்க்குச்‌ சொல்லுகிற 
காரணத்தை விமர்‌சிப்போம்‌. ஸர்வசக்தே: என்பதும்‌ ஹேயப்ரத்யநீகஸ்ய என்பதும்‌ 
ஹேதுகர்ப்ப விசேஷணங்களாகையாலே ஸர்வசக்தத்வமும்‌ ஹேயப்ரஇபடத்வமும்‌ 
அவிவக்ஷாஹேதுக்களென்று தேறும்‌. அதீதம்‌ அநாகதம்‌ என்று இருவகையான 
பக்ததுக்கங்களில்‌ அநாகதத்தைப்‌ பரிஹரிக்க சக்‌இயுண்டேயாகிலும்‌ அதீதத்திற்கு 
சோகிப்பது தவிர பரிஹாரமில்லையே, ஸர்வசக்‌இத்வத்தைக்‌ கொண்டு என்ன செய்ய 
முடியுமங்கு, இது பகவத்‌ கதைகளில்‌ அபரிமிதமாகக்‌ காணத்தகும்‌. 


29. வாலி மாண்ட பிறகு அழுத ஸாக்ரீவனைக்‌ கட்டிக்கொண்டு அழுத 
பெருமாளைப்பற்றி *ஸஞ்ஜாதபாஷ்ப: பரவீரஹந்தா ராமோ முஹூர்த்தம்‌ விமநா பபூவ” 
என்கிறார்‌ வான்‌ மீகமுனிவர்‌. . *அஸமர்த்தம்‌ விஜாநாதி மாமயம்‌ மகராலய:* என்றும்‌ 
“ஸர்வதா ஸுஸமர்த்தோஸ்மி* என்றும்‌ சொன்ன பெருமாளாகையாலே: அந்த ஸாமர்த்த்‌ 
யாதிசயத்தைக்‌ கொண்டு மாண்ட வாலியைப்‌ பிழைப்பித்து வகு அழுகையை 
மாற்றிவிடலாகாதோ? 


54, அவதாரங்களில்‌ ஹர்ஷசோகங்களை ஸ்வார்த்தமென்றும்‌ பரார்த்தமென்றும்‌ 
இருவகையாகப்‌ பிரித்து பட்டர்‌ பகவத்குணதர்ப்பணத்திலே [விகர்த்தா என்கிற. 
நாமபாஷ்யத்தில்‌] *ஸ்வார்த்த ஹர்ஷசோகாத்யபா வேபி பரார்த்ததத்ப்ரஸக்‌தி: அதோஷ:* 
என்றும்‌ *அந்யதா பரது:க்கது:க்கத்வாதயோ குணா: கதமஸ்ய ஸ்யு;₹* என்றுமருளிச்‌ 
செய்திருக்க ஸ்ரீ ராமாயணத்தில்‌ கண்ட சோகங்களெல்லாவற்றையுமே அபீிநயமாக்‌&ி. 
வீட்டால்‌ ஸ்ரீ ராமாயணத்தில்‌ எந்த இடத்தைக்‌ கொண்டு குணாநுபவம்‌ பண்ணி உய்வ 
தாகத்‌ தருவுள்ளமோ £ இதைவிட அவதாரமே இந்த்ரஜாலமென்கிற வாதம்‌ நன்றாகுமே. 
வரதராஜபஞ்சாசத்தில்‌ * அந்த: கலேபரமிதம்‌ ஸு ஷிரம்‌ ஸுஸ-ஒக்ஷ்மம்‌ ஜாதம்‌ கரீச! கதம்‌ 
ஆதரணாஸ்பதம்‌ தே?* என்றபோது ஹேயப்ரத்யநீகத்வம்‌ எங்குப்‌ புக்கொளித்ததோ? 

சஜந்ம கர்ம ச மே திவ்யம்‌* என்றவனுடைய கருமங்களில்‌ ஜாரத்வ சோரத்வங்கள்‌ தலை 
'நிற்பவை;' அவற்றிலும்‌ ஹேயப்ரத்யநீக வார்த்தையைப்‌ புகவிட்டு “ஜந்ம ௪ மித்த்யா, கர்ம 
ச மித்த்யா” என்று ப்ரவசனம்‌ செய்வதொன்றே பாங்காகும்‌. 


2௦, அலமிஹ விஸ்தரேண.. அஸஹிஷ்ணுதா என்கற பகவத்‌ பாஷ்யகார 
ஸு௫ஓக்திக்கு நிராகரணேச்சா என்று பொருள்‌ விளக்கது எம்பெருமானார்‌ தருவுள்ளத்‌ 
திற்கு புத்திபூர்வகமான கண்டனமேயாகும்‌. “ஏதே௩......நிரஸ்தம்‌'' என்கிற விவாத 
வாக்யம்‌ அபுத்திபூர்வகமான [ப்ராமா திகமான ] கண்டனமான து இத்யலம்‌. ட்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


16 ஸ்ரீ ராமாநுஜன்‌--881 


இப்போது தோபாஷ்ய ப்ரஸ்தாவம்‌ மிகமிகவந்ததனால்‌ அதிலிருந்தே 
நிதிபோன்ற லெ அர்த்தவிசேஷங்களை நிரூபிக்கிறேன்‌. 


26. லெ பண்டிதர்கள்‌ திரளுமிடத்தல்‌ ஒரு ப்ரஸ்தாவம்‌ நிகழ்வதுண்டு. 
(அதாவது) மணவாள மாமுனிகள்‌ உபதேசரத்தினமாலையில்‌ ''ஓராண்வழியா யுபதேசித்தார்‌ 
முன்னோர்‌; எஏராரெதிராசரின்னருளால்‌—பாருலகல்‌ ஆசையுடையோர்க்கெல்லாம்‌ 
ஆரியர்காள்‌! கூறுமென்று, பேசி வரம்பறுத்தார்பின்‌” என்கிற பாசுரத்தினால்‌ ச்ரத்தாளுக்‌ 
களுக்கு ரஹஸ்யார்த்தங்களை முன்னோர்களைப்போல்‌ மறைத்திடாமல்‌ தாராளமாக 
உபதேசிக்கும்படி. எதிராசர்‌ பலர்க்கும்‌ நியமித்தருளின தாக ஸாதிக்கப்பட்டுள்ள து, ஆனால்‌, 
இவ்வளவு வீசாலஹ்ருதயம்‌ படைத்த எம்பெருமானார்‌ ரஹஸ்யார்த்தங்களை வெளியீட்டு 
ஒரு ரஹஸ்ய க்ரந்தமாவது ஸாஇத்‌இருக்கலாகாதா? ஸ்வாமி தாமே ஸாதித்தருளியிருந்தால்‌ 
பின்புள்ளார்க்கு அர்த்தங்களில்‌ விவாதம்‌ விளைய அவகாசமேயிராதே. ஸ்வாமி ஏன்‌ 
வாளாவிருந்திட்டது? என்று பண்டிதர்கள்‌ பேசிக்கொள்வதுண்டு; அப்போது சல 
பெரியார்கள்‌ ஸாதிப்பதென்னவென்றால்‌, “ஸ்வாமி ஏன்‌ ஸாதித்தருளவில்லை? ஸ்வாமி 
தாமே மணவாள மாமுனிகளாகத்‌ திருக்கோலம்‌ பூண்டது இதற்காகத்தானே” என்று. 
அது வஸ்துஸ்ததியேயாயினும்‌ : அடியேன்‌ ஒரு வார்த்தை விஜ்ஞாபிப்பது வழக்கம்‌. 
கீதா பாஷ்யத்தை ஆழ்ந்து நோக்கினால்‌ ஸகல ரஹஸ்யார்த்தங்களும்‌ அதில்‌ கையிலங்கு 
நெல்லிக்கனியாகக்‌ காணலாமேயென் று. அடியேன்‌ &தாபாஷ்ய ஸாக்ரத்தில்‌ அவகா 
ஹித்துக்‌ கண்டெடுத்த முத்துக்களில்‌ சிலவற்றை ஈண்டு ஸ்மர்ப்பிக்கறேன்‌. 

21. தா பாஷ்யத்திற்கு தாத்பர்ய சந்திரிகையெனும்‌ டீகை அமைந்தது 
தனிப்பட்டவோர்‌ அதிசயம்‌, “*தர்மோர்த்த இவ பூர்ணஸ்ரீ: அர்த்தோ தர்ம இவ த்வயி?” 
என்னுமாபோலே இந்த பாஷ்ய டீகைகள்‌ இரண்டும்‌ க்ஷீரமும்‌ சர்க்கரையும்போலே 
சேர்ந்து ரஸிப்பித்து ரஸ்ய ரஹஸ்யார்த்தங்களைக்‌ காத்தூட்டியிருக்கு மழகை என்‌ 
சொல்லுவோம்‌. ஸகல ரஹஸ்யார்த்தங்களையும்‌ க&ீதாபாஷ்யமும்‌ தாத்பர்ய சந்‌திரிகையும்‌ 
ஸுபரிஷ்க்ருதமாக்கியிருக்கும்படியை ஸாரமாகவெடுத்து விஜ்ஞாபிக்கறேன்‌. சமதம 
விஷயம்‌ மறக்கத்தக்கது, அது ஏதோ ப்ராமாதிகம்‌. 

௧9. ரஹஸ்யார்த்த நிர்வாஹத்தில்‌ மூன்று விஷயங்கள்‌ உயிராகக்கொள்ளப்‌ 
படுகின்றன... 

(1) ஜீவாத்மாவுக்கு ஜஞானாநந்தங்களைவிட சேஷத்வமே அந்தரங்க நிரூபகம்‌. 
(2) ஸ்வகதஸ்வீகாரத்திற்காட்டிலும்‌ பரகதஸ்வீகாரமே மிகச்சிறந்த து. 
(3) சேதானைப்‌ பெறுவது எம்பெருமானுக்குப்‌ புருஷார்த்தமேயொழிய, 
எம்பெருமானைப்‌ பெறுவது சேதநனுக்குப்‌ புருஷார்த்தமன்‌ று. 
இன்னும்‌ சில விஷயங்களும்‌ மருமமாக இருந்தாலும்‌ இம்மூன்றும்‌ முக்யெ 
தமங்களாகக்‌ கருதப்படுகின்றன. மற்றவையும்‌ இவற்றுள்‌ அந்தர்ப்பவிக்கும்‌, ஆக 
இவ்வரிய பெரிய அர்த்த விசேஷங்களை ஸ்வாமி €தோபாஷ்யத்தில்‌ தெரியவைத்‌இருக்கும்‌ 
படியை க்ரமேண உபபாஇக்கிறேன்‌. 

29. பகவத்‌ விஷயம்‌ (ஈடு), ஸ்ரீவசபூஷண வியாக்கியானம்‌, குருபரம்பரா 

ப்ரபாவம்‌ முதலான க்ரந்தங்களிலே காண்பதோரிதிஹாஸமாவது “எம்பெருமானார்‌ 


CC-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ப்லவங்க ம்‌ வ பலர்‌ பதன்‌ ர்த்த வியர்சம்‌ 17 


உபயவேதாந்த ப்ரவச௩ம்‌ ஈடத்தியருளா நிற்க “ஆத்மாவுக்கு ணன தன்‌ 
சேஷத்வமும்‌ நிரூபகமாகச்‌ சொல்லப்படாரின்றதே, இவற்றினுள்‌ அந்தரங்க நிரூபகம்‌ 
எ.து?' என்கிற ப்ரஸ்தாவம்‌ தருவோலக்கத்திலே நிகழ, ஸ்வாமி ஸர்வஜ்ஞ்ராயெழுந்தருளி 
யிருக்கச்‌ செய்தேயும்‌ இதனை ஆசார்யமுகேக வெளியீடுவிக்கவேணுமென்று இருவுள்ளம்‌ 
பற்றி, இருக்கோட்டியூர்நம்பிபக்கலிலே சென்று ஸேவித்து இதனை யறிந்துவரும்படி 
ஆழ்வானை யனுப்பீயருள, ஆழ்வானும்‌ இருக்கோட்டியூருக்குச்‌ சென்று நம்பி பக்கலிலே 
ஆறுமாஸம்‌ காத்திருந்து *அடியேனுள்ளானுடலுள்ளான்‌* (8-8-2,) என்கிற திருவாய்‌ 
மொழிப்‌ பாசுரத்‌ தணுக்கையைப்‌ பெற்றுக்கொண்டு எம்பெருமானாரிடம்‌ ' வந்து சேர்ந்து 
அதை வீஜ்ஞாபிக்க, மஹாநிதியான இந்த: ஸ்ரீஸஒக்தியினுட்போருளை ஸ்வாமி 
யெம்பெருமானார்‌ தருவோலக்கத்திலே விவரித்தருளினார்‌.”” என்பதாகவுள்ள து. 


80, அடியேனென்ிற சொல்‌ நாலாயிர திவ்யப்ரபந்தத்தனுள்‌ நூற்றுக்கணக்கான 
விடங்களிலுண்டு; நம்மாழ்வார்‌ பாசுரம்‌ பேசத்‌ தொடங்கும்போதே “அடியேன்‌ செய்யும்‌ 
விண்ணப்பமே' என்று அடியேன்‌ சொல்லையிட்டே பேசுஇருர்‌, இப்படி பல நூறிடங்‌ 
களில்‌ அடியேன்சொல்‌ இருக்கவும்‌ அவற்றையெல்லாம்விட்டுத்‌ இரவாய்மொழியில்‌ ஒரு 
மூலையிலிருக்கும்‌ பாசுரத்‌ துணுக்கொன்றைத்‌ தருக்கோட் டி யூர்கம்பி எடுத்துக்‌ கொடுத்‌ 
தனுப்பியிருக்கறார்‌; அது எட்டாம்பத்தின்‌ எட்டாம்‌ பதிகத்தின்‌ இரண்டாம்‌ பாட்டி 
லுள்ளது. அங்கேயே முதற்பாட்டின்‌ முடிவிலும்‌ “ஒருவன.டியேனுள்ளானே” என்று 
அடியேன்‌ சொல்லுள்ளது; அதையும்‌ விட்டு அடுத்தபாட்டினடியை யெடுத்துக்‌ காட்டி 
யுள்ளார்‌. இதில்‌ என்ன விசேஷமென்பது நுண்ணுணர்வினர்‌ நுண்மதிக்கே கோசர 
மாகக்‌ கூடிய விஷயம்‌. (கேண்மின்‌;) எந்த இடத்திலும்‌ அடியேனென்கிற சொல்லுக்கு 
தேஹவிசிஷ்டனான ஆத்மாவே பொருளாகும்‌. *அடியேன்‌ செய்யும்‌ விண்ணப்பமே* 
என்னுமிடத்தை யெடுத்துக்கொள்வோம்‌; தேஹமின்‌ றிக்கே வெறும்‌ ஆத்மா விண்ணப்பம்‌ 
செய்ய முடியாதன்றோ, தேஹவிசிஷ்டனான ஆத்மாவே விண்ணப்பஞ்செய்ய முடியு 
மாதலால்‌ இங்கு வெறும்‌ ஆத்மாவை அர்த்தமாகக்‌ கொள்வதற்கில்லை. 


81, *அடியேன்‌ றிய ஞானத்தன்‌* என்றெ மற்றோரிடத்தையும்‌ (1-5-7,)- 
எடுத்தக்கொள்வோம்‌; இங்கு “ஞானத்தன்‌' என்று ஞானமுடைமை சொல்லியிருப்ப 
தனால்‌ அது தேஹத்திற்கு அஸம்பாவிதமாய்‌ ஆத்‌:மாவுக்கே ஸம்பாவிதமாகையாலே இங்கு 
அடியேனென்பது வெறும்‌ ஆத்மாவையே சொல்லியாகவேண்டு மென்று இலர்‌ ப்ரமிக்கக்‌ 
கூடும்‌; அப்படியில்ல; இங்கும்‌ அடியேனென்‌கிற சொல்‌; தேஹவீசிஷ்டனான 
ஆத்‌ பாவையே சொல்லுகிறது; ஏனென்னில்‌, ““காண்பானலற்றுவன்‌' என்ற க்ரியையிலே 
அச்சொல்‌ அந்வயிக்கவேண்டும்‌; வெறும்‌ ஆத்மா அலற்றமுடியாதாகையாலே - அங்கும்‌ 
தேஹவிசிஷ்டனான ஆத்மாவே அடியேன்‌ சொல்லுக்கு அர்த்தமாகவேண்டியது அவயெ 
மாயிற்று, இப்படி எந்தலிடத்திலும்‌ மறப்ப டியும்‌ ஆத்மாவையே அடி யேன்பதம்‌ 
சொல்லீ நிற்குபென்பது இண்ணமாயிற்று, “ஒண்‌ சங்கதை வாளாழியானோருவனடியே 
னுள்ளர்னே*. என்‌கிறவிடத்திலும்‌ அப்படியே. 


22. இனி ச ்வயேவ்ள்ளா து லன என்றெலிட த்தில்‌ மட்டும்‌ ர்க்‌ : 


னென்பதற்கு வெறும்‌ ஆத்மாவே அர்த்தமாகவேண்டிய நிர்ப்பந்தமுள்ள து. ஆத்மாவுக்கு 
5 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


18 ப ௧ ஸ்ரீ ராமாநுஜன்‌--291 


வையை, 


விசேஷண பூதமான தேஹத்திற்கு வாச்கமான சொல்‌ உடலென்பது தனிப்பட இருப்‌ 
பதனால்‌ அடியேனில்‌ தேஹத்தைச்‌ சேர்த்து அர்த்தங்கொள்ளவேண்டிய அவச்யமில்லை; 
எம்பெருமான்‌ ஜீவாத்மாவையும்‌ உடல்பொருளையும்‌ அநுப்ரவேடத்திருக்குமவன்‌' என்று 
சொல்ல வேண்டுவது இங்கு விவக்ஷிதம்‌. உடலிலுள்ளானென்பதனால்‌ ஜடப்பொருளை 
அநுப்ரவேசித்‌தருக்குமவ்ன்‌ என்பது சொல்லிற்றாயிற்று, “ஜீவாத்மாலை அநுப்‌ர வேசித்‌ 
இருக்குமவன்‌” என்று விவக்ஷிதமான பொருளுக்கு *அடியேனுள்ளானென்று வாசகமிடப்‌ 
பட்டிருக்கிறது. ஆத்மா அஹமர்த்தமாகையாலே என்னுள்ளானென்று சொல்லியிருக்‌ 
கலாம்‌; அப்போதும்‌ ஆத்மாவிலுள்ளானென்னும்‌ பொருள்‌ தேறிவிடும்‌. ஆனால்‌ ஆழ்வார்‌ 
அப்படி யருளிச்செய்யாமல்‌ *அடியேனுள்ளானென்றருளிச்‌ செய்தருக்கையாலே, ஆத்மா 
வென்றும்‌ அடியேனென்றும்‌ பர்யாயம்‌-(அத்ரவது) ஆத்மாவுக்கு சேஷத்வமே அந்தரங்க 
நிருபகம்‌-என்பது ஆழ்வார்‌ திருவுள்ளமாக அறுதியிடலாற து. 


88. சிஷ்ய கோஷ்டியில்‌ இப்படி. எம்பெருமானார்‌ நிர்ணயித்ததாகச்‌ சொல்லு 
மைதிஹ்யம்‌ உண்மையாயிருக்க வேண்டுமாகில்‌ இது ஸ்வாமி இவ்யஸ-9க்‌இகளில்‌ எங்கே 
யாவது ஏறியிருக்கவேணும்‌." இல்லையாகில்‌ இந்த ஐூஹ்யத்திற்கு கெளரவமிஃலை. 
ஸ்ரீ பாஷ்யத்தில்‌ *ஜ்ஞோத.ஏவ* என்கற ஸ-ஒத்ரத்தின்‌ விவரணத்தில்‌ இது தெரிவிக்கப்பட 
வில்லை. அங்கு “*அயமாத்மா ஜ்ஞாத்ருஸ்வரூப ஏவ'' என்று இவ்வளவே. முடிவாகத்‌ 
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே மேலே விவரித்த ஐதஹ்யம்‌ யதார்த்தமாயிருக்கத்‌ 
தகுதியில்லையென்று குருகுலவாஸ பாக்யமில்லாதார்‌ இலர்‌ வலிதாகச்‌ சொல்லுவதுண்டு. 
அன்னவர்களை “எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாமினியவாறே”'. என்கிற 
ரீதியில்‌ விட்டிட்டு தத்வஜிஜ்ஞாஸு*க்களான்‌ ஸுக்ருதிகளுக்கு ' அடியேன்‌ பலகால்‌ 
மருமமுணர்த்துவதுண்டு, மேலே காண்மின்‌. 


84, இந்த மஹார்த்தம்‌ ஸ்வாமி இருவுள்ளத்திலே நன்கு ஊறியிருந்து தோபாஷ்‌ 
யத்தில்‌ தகுந்த இடத்தில்‌ வெளியிடப்பெற்றுள்ளது, கீதையில்‌ (7-16.) *சதுர்விதா 
பஜந்தே மாம்‌ ஐநாஸ்‌ ஸ-க்ருதிநோர்ஐு௫௩!, ஆர்த்தோ ஜிஜ்ஞாஸுரர்த்தார்த்‌ ஜ்ஞாநீ ௪ 
பரதர்ஷ்ப!* என்றவிடத்தில்‌ சங்கரபாஷ்யத்தை முன்னம்‌ நோக்கப்‌ பிறகு ஸ்வாமி 
பாஷ்யத்தை நோக்கவேணும்‌. “ஜ்ஞாநீ-விஷ்ணோஸ்‌ தத்த்வவித்‌'” என்றார்‌ சங்கராசார்யர்‌; 
ஸ்வாமி அப்பொருளை ஒன்றாக எண்ணாது “பகவச்‌ சேஷதைகரஸ ஆத்ம ஸ்வரூபவித்‌ 
ஜஞா௩்‌” என்று அருளிச்செய்தார்‌. இப்படி ஒரிடமன்று, ஜ்ஞாநீ என வருமிடங்களி 
லெல்லாம்‌ இங்ஙனே தானருளிச்‌ செய்திருப்பது, - ஜீவாத்மாவின்‌ ஜ்ஞானத்திற்கு ப்ரயோ 
ஜனம்‌ தன்னுடைய ' சேஷத்வத்தை யறிவதுதான்‌ என்று ஸ்வாமியின்‌ திருவுள்ளம்‌ 
தேறுகிற து. ஆழ்வார்‌ ஸ்ரீஸ-ஐக்தியில்‌ அவகாஹநமில்லாமல்‌ இங்ஙனே யருளிச்செய்ய 
இயலாதென்று அடியேன்‌ அத்யவஸித்‌இருக்கன்றேன்‌. 


...... 85. இனி, ஸ்வகதஸ்லீகார பரகதஸ்லீகாரங்களைப்பற்றி ஸ்வாமி தெளிவு பெறுத்தி 
யிருக்கும்படியை விஜ்ஞாபிக்கறேன்‌. சேத௩ன்‌ தான்‌ எம்பெருமானைப்‌ பற்றுவதான து 
. ஸ்வகத ஸ்வீகாரமென்றும்‌, எம்பெருமான்‌ தானே சேதநனை வரிப்பதானது பரகத 
- ஸ்விகாரமென்றும்‌ சொல்லப்படுகிறது, அடைவே மர்க்கடசோர ந்யாயமென்றும்‌ 

மார்ஜாரகிசோர ந்யாயமென்றும்‌ வழங்குவர்‌. பரகத ஸ்விகாரமென்பதன்‌ - சுவையை 


CC-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ப்லவங்க பங்குனிவீசாக வீசேஷ ।£லர்‌—அந்தரங்கார்த்த நிரூபணம்‌ 19 


அறியப்பெறாதவர்கள்‌ இது *அஸம்பீரதாயப்‌ பேச்சு”. என்பர்‌ அது கிடக்க, கீதா 
பாஷ்யத்தில்‌ ஸ்வாமி தெளிலித்தருளின மஹார்த்தம்‌ இது, அதில்‌ எட்டாவது அத்யா 
யத்தில்‌ பதினான்காவது ச்லோகம்‌, £*அநந்யசேதாஸ்‌ ஸததம்‌ யோ மாம்‌ ஸ்மரதி நித்யச:, 
தஸ்யாஹம்‌ ஸுலப: பார்த்த! நித்யயுக்தஸ்ய யோ8நெ:'' என்பது, *ஜ்ஞாநீது ஆத்மைவ 
மே மதம்‌* என்று பகவான்‌ தான்‌ தனக்கு உயீர்நிலையாகக்‌ கொண்டாடும்‌ ஞானியானவன்‌ 
தன்னை உபாஸிக்க வேண்டி யபடியையும்‌ பேறு'பெறும்‌ பரிசையும்‌ இனி யருளிச்‌ செய்கறான்‌ 
கண்ணபீரான்‌-—என்‌ று அவதாரிகையிட்டு சுலோகத்தை வெகு அழகாக வியாக்கியானித்‌ 
தருளியிருப்பது ஸ்ரீ ராமாநுஜ பாஷ்யமொன்‌ றில்தான்‌. இந்த சுலோகத்தின்‌ கருத்து என்ன 
வென்றால்‌, அர்ஜு௩ா! எவன்‌ இடைவிடாமல்‌ எப்போதும்‌ 'வேறொன்றிலும்‌ நெஞ்சைச்‌ 
செலுத்தாதவனாய்‌ என்னையே ஸ்மரிக்கருனே, என்னோடு நித்யஸம்ச்லேஷத்தை விரும்பி 
யிருக்கின்ற அந்த பக்தனுக்கு கான்‌ ஸுல 1ன்‌--என்பதேயாம்‌, 


86. இதில்‌ (தஸ்யாஹம்‌ ஸுலப:) அவனுக்கு நான்‌ எளியன்‌ என்கிற "பகுதிக்கு 
ஸ்வாமி பாஷ்யம்‌ செய்தருளியிருக்கும்‌ பரிசு அற்புதமான து, பாஷ்யபங்க்திகள்‌ வருமாறு: 


“நஸ்ய நித்யயுக்தஸ்ய-நித்யயோகம்‌ காங்ஷூமாணஸ்ய யோசிந:. அஹம்‌ ஸாலப:- 
அணமேவ ப்ராப்ய:,ந மத்பாவ ஜச்வர்யாதிக:-ஸாப்ரரபச்‌ ச. நத்வியோகம்‌ அஸஹமாந: 
அஹமேவ தம்‌ வ்ருணே., மத்ப்ராப்த்பநுகுண-உபாளநவீபாகம்‌ தத்விரோதி நீரஸநம்‌ அத்யர்த்த 
மத்ப்ரியத்வாதிகஞ்ச அஹமேல ததாமி இத்யர்த்த:. ₹ய மேவைஷ வ்ருணுதே தேந லப்ய:* 
இதீலி ச்ருயதே. வக்ஷ்யதே ச *தேஷாம்‌ ஸதத யுக்தாநாம்‌ பஜதாம்‌ ப்ரீதிபூர்வகம்‌. ததாமி 
புத்தியோகம்‌ தம்‌ யேந மாமுபயாந்தி தே. தேஷா மேவாநுகம்பார்த்தம்‌ அஹமஜ்ஞாநஜம்‌ 
தம:, நாசயாம்யாத்மபாவஸ்தோ ஜ்ஞாநதீபேந பாஸ்வதா* இதி. : 


இவ்வளவும்‌ தோபாஷ்ய ஸ்ரீஸ-க்தகள்‌; இவற்றின்‌ பொருளாவது -என்னோடு 
எப்போதும்‌ கூடியிருக்கவேணுமென்கிற விருப்பமுடையவனுக்கு அடையத்‌ தகுந்தவன்‌ 
நானேயாகிறேன்‌. மிக எளிதாக அடையத்‌ தகுந்தவனுமாகிறேன்‌ நான்‌; (அதாவது) 
அவனுடைய பிரிவைப்‌ பொறுக்கமாட்டாதவனாய்‌ (அவனைப்‌ பிரிந்து தரித்திருக்கமாட்டாத 
வனாய்‌) நானே அவனை வரிக்கறேன்‌. என்னையடைவதற்கான உபாஸனத்தின்‌ பரிபக்குவ 
நிலைமையையும்‌ அதற்குற்ற இடையூறுகள்‌ நீங்குதலையும்‌ என்னிடத்தில்‌. அதிகமான ப்ரீதி 
முதலியவைகளையும்‌ நானே கொடுக்கிறேன்‌. *நாயமாத்மா ச்ருதியில்‌ இவ்வர்த்தம்‌ 
ப்ரஸித்தமாயிருப்பதோடு இந்த &தையிலேயே மேலே பத்தாவது அத்யாயத்தில்‌ 10, 11 
ச்லோகங்களாலும்‌ சொல்லப்படுகிறது என்பதாம்‌. ஸத்ஸம்பிரதாய ஸாரார்த்தம்‌ இங்கே 
பொஜந்திருக்குஈழகை இனி உபபாதிக்கிறேன்‌. 


87 ஸ்ரீவசாபூஷணத்தில்‌ 142 “இவன்‌ அவனைப்பெற நிக்கும்போது, பாதகமும்‌, 
விலக்கன்று'' என்று அருளிச்‌ செய்தவிடத்தில்‌ வியாக்யான த்தல்‌ மணவாளமாமுனிகள்‌ 
“ஓ மையை உடையவன்‌ சென்று கைக்கொள்ளுமாபோலே ஸ்வாமியான அவன்‌ தானே 
வந்து அங்கீகரிக்கக்‌ கண்டிருக்கக்கடவ பரதர்‌ தரனான இச்சேதநனானவன்‌ தான்‌ பலியாய்‌ 
தன்‌ ஸ்வீகாரத்தாலே ஸ்வதந்த்ரனான அவனைப்பெற நினைக்குமளவில்‌ அவன்‌ நினைவு 
கூடாதாகில்‌ இப்படி. விலக்ஷணையாயிருக்கிற ப்ரபத்தியும்‌ தல்லாபஸாதனமாகாதென்‌ றபடி 
ஸ்வாமியாய்‌ ஸ்வதந்த்ரனான அவன்‌ ஸ்வம்மாய்‌ பரதந்த்ரனாயிருக்கிற இவனை ஸ்வேச்சை 


0-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ம்‌ 
்‌.. ஆகற 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization:.eGangotri. 


20 டை ஸ்ரீ ராமாநுஜன்‌--881 
EE 


யாலே பெற நினைக்குமளவில்‌ பாதகமும்‌ பிரதிபந்தகமாகமாட்டாதென்கை, இவை 


யிரண்டாலும்‌ ஸ்வகதஸ்வீகாராநுபாயத்வமும்‌ பரகதஸ்வீகாரோபாயத்வமும்‌ காட்டப்‌ | 


பட்டது.” என்றருளிச்‌ செய்‌இருக்கும்‌ . ஸ்ரீஸ-5க்தகள்‌ மேலே காட்டிய தோபாஷ்ய 
ஸ்ரீஸ-ஒக்திகளையே அடியாகக்‌ கொண்டவையென்று நன்கு புலப்படுகின்றன. (மணவாள 
மாமுனிகள்‌) தாம்‌ முன்பு ஒருவேஷத்தாலே தா பாஷ்யத்தில்‌ வடமொழியாலே அருளிச்‌ 
செய்ததை பின்பு மற்றொரு வேஷத்தாலே ஸ்ரீவசஈபூஷண வியாக்யானத்தில்‌ தென்மொழி 
யாலே அருளிச்‌ செய்தாரென்‌ று அறுதியிட்த்‌ தட்டில்லை, 


88. மேலே உதாஹரித்த தோ பாஷ்ய ஸ்ரீஸஓக்தியில்‌ ஒவ்‌ வொரு வாக்கியமும்‌ 
ஸாரமானது. (*தத்வியோகம்‌ அலைமாந: அஹமேவ தம்‌ வ்ருணே*) ஞானியான 
சேதநனைப்‌ பிரிந்கருப்பதை எம்பெருமான்‌ தான்‌ பொறுத்‌திருக்கமாட்டா தவனாய்த்தானே 
அந்த சேதநனை வரிப்பதாகக்‌ கூறுகின்றவிதுதான்‌ பரகத ஸ்வீகாரமென்பது, 
(*மத்ப்ராப்த்யநுதனோபாஸந விபாகம்‌ அஹமேவ ததாமீத்யர்த்த:) என்கிற இந்த வாக்கிய 
மானது ஸ்வகதஸ்லீகாரப்‌ பற்றாசை நன்றாகக்‌ கழிக்கற.து. இத்தலையில்‌ விளைவதெல்லாம்‌ 
எம்பெருமானுடைய க்ருஷீபலமாக விளைகன்‌ றதேயன்‌ றி இவன்‌ தலையாலே விளைவித்துக்‌ 
கொள்ளுமது ஒன்‌ றுமில்லையென்‌கற ஸத்ஸம்ப்ரதாய ஸாரார்த்தம்‌ தெளிவிக்கப்பட்ட து. 
இந்த இடத்தில்‌ *நாயமாத்மா ச்ருதியையும்‌ எடுத்துக்காட்டியருளின ஸ்வாமி பரகதஸ்வீ 
காரத்திற்கு அதுவே பிரமாணமென்று நிரூபிக்கறமுகத்தாலே -பிறருடைய குத்ஸிதவாதங்‌ 
களையும்‌ அகற்றினாராயிற்று, இவ்விடத்தில்‌ தாத்பர்ய சந்த்ரிகையில்‌ தேசிகன்‌ அருளிச்‌ 
செய்துள்ள திவ்யஸ-ஓக்திகளும்‌ தெள்ளியவே. “*உக்தஸ்ய அதிவாத மாத்ரத்வசங்காவ்யுதா 
ஸாய ச்ருதிமுலதாமாஹ *ய மேவேதி. என்றருளிச்‌ செய்திருப்பது ஆழ்ந்து காக்கத்தக்கது. 


89. இவ்விஷயத்தில்‌ ஸாரமாகத்‌: தெரிந்துகொள்ளவேண்டியது இவ்வளவே; 
*கவத்பாதமூலம்‌ சரணம்‌ ப்ரபத்யே* என்றும்‌ *புகலொன்றில்லாவடியேன்‌ உன்னடிக்‌ 
இழமர்ந்து புகுந்தேனே* என்றும்‌ சொல்லிக்கொண்டு (அதாவது, நாம்‌ பற்றுகிறோமாகக்‌ 
காட்டிக்கொண்டு) இருவடிகளிலே விழுந்தாலும்‌, “இது நாம்‌: பற்றின பற்றன்று; 
எம்பெருமான்‌ தானே பற்றுவித்தானத்தனை; அவனுடைய க்ருஷி பலித்ததத்தனை” என்று 
உள்ளூற அநுஸந்திக்க ப்ராப்தம்‌. இதையிட்டே பரகத ஸ்வீகாரமென்ற து; 


...... 40, நரயமாத்மாச்ருதியின்‌ பொருளில்‌ இற்றைக்கும்‌ தெளிளில்லாமேயிருப்பார்‌ 
பலருளர்‌, அன்னவர்கட்கு நற்றெளிவைப்‌ பிறப்பிக்கவே இந்த கெட்டம்‌ அமைந்தது, 
இங்கே ஸ்வாமி ஸாதித்தது தீபம்‌ போன்றது. வேதாந்தவாசிரியர்‌ ஸாதித்தது ப்ர£பம்‌ 
போன்றது தீபாதுத்பந்க ப்ரதீப9மன்பர்களே, இது இங்கு மிகத்தகும்‌. “*உக்தார்த்தே 
ப்ரமாணம்‌ தர்சயதி *யமேவேதி” என்று ஸாதிக்கலாமாயிருக்க, அங்ஙனம்‌ ஸாதித்‌ 
தருளாமல்‌ “*உக்தஸ்ய அதிவாகமாத்ரத்வ சங்காவ்யுதாஸாய ச்ருதிமூலதாமாஹ-- 
யமேவேசி.'” என்று (தாத்பரிய சந்திரிகையில்‌) ஸாதித்தருப்பதை நோக்குமளவில்‌ இந்த 
பரகதஸ்வீகாரபக்ஷ்த்தை அதிவாதமென்‌ று அக்காலத்தில்‌ சிலரோ பலரோ சங்கித்துக்‌ 
.... கொண்டிருந்தார்களேன்பது (தெரியவருன்‌ றதன்றோ. அது யதார்த்த வாதமேயொழிய 
- அஇவாதமன்று என்று விளக்யெங்கூட., இன்னமும்‌ இதை அதிவாதமென்றே சொல்லி 


வருகறார்களந்தோ! 


> 


த னி: ட்ட 6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ப்லவங்க பங்குனிவிசாக விசேஷ மலர்‌ - 8தாபாஷ்யார்த்த விசேஷங்கள்‌ 21 


41. இனி, சேதநலாபம்‌ ஈச்வரனுக்கே பேறு என்னும்‌ பரம ரஹஸ்யார்த்தத்தில்‌ 
ஸ்வாமி காட்டியருளியிருக்கும்‌ தெளிவை உபபாஇக்கிறேன்‌. ““ப்ரஹ்மவீத்‌ ஆப்நோதி 
பரம்‌” இத்யாதி சாஸ்த்ரங்களை மேலெழப்‌ பார்க்கும்போது “ஈச்வரனை அடைவது சேத௩ 
னுக்குப்பேறு' என்பதாகவே தோற்றி நிற்கும்‌. ஈச்வரனை ப்ராப்யனென்றும்‌, சேதநனை 
ப்ராப்தாவென்றும்‌. ஸ்பஷ்டமாகப்‌ பலவிடங்களிலும்‌ சொல்லியிருக்கையாலே “ஈச்வர 
லாபம்‌ சேதநனுக்குப்‌ புருஷார்த்தம்‌' என்றே க்ரஹிக்க நேரும்‌. பிறர்‌ இப்படியே 
மதமாகக்‌ கொண்டி ருக்கிறார்கள்‌. “ஈச்வரனுக்கு சேதநலாபம்‌ புருஷார்த்தம்‌" என்பது 
ஸ்வாமியின்‌ ஸித்தாந்த ஸாரம்‌, இதை நன்கு கண்டறிந்த தேசிகனுடைய இருவுள்ளமும்‌ 
சேத௩லாபம்‌ ஈச்வரனுக்குப்‌ பேறு என்பதேயாம்‌. இதனை அவர்‌ இதாதாத்பர்ய சந்த்ரிகை 
யில்‌ வெகு அழகாகக்‌ காட்டியுள்ளார்‌. தையில்‌ ஒன்பதாமத்யாயத்தின்‌ முடிவிலுள்ள 
*மந்மநா பவ* என்கற ச்லோகத்‌இன்‌ பாஷ்யத்‌திற்கு விவரணமெழு.துகையில்‌--**ஆச்ரித 
ஸர்ர்க்ணம்‌ ஸ்வலாபம்‌ மத்வா ப்ரவர்த்ததே'” என்றருளியிருப்பது ஸாரமானது, “ப்ராப்தா 
வும்‌ ப்ராபகனும்‌ ப்ராப்‌இக்கு உகப்பானும்‌ அவனே?” என்பது ஸ்ரீவசஈ௩பூஷண ஸ்ரீஸ-௰க்‌த. 
சேதநனைப்‌ பெறுவது ஈச்வரலுக்குப்‌ பேறு என்றால்‌ இவ்வர்த்தம்‌ ஹ்ருதயத்தில்‌ 
அவகாஹிப்பது சரமமேயாகும்‌. ஆனாலும்‌ உண்மையான ஸ்ரீ பாஷ்யாதிகாரிகளுக்கு 
இதுதான்‌ ராஜமார்க்கமாகத்‌ தோன்றும்‌. 


42. ஸ்ரீபாஷ்யத்தின்‌ முடிவில்‌ *அநாவ்ருத்தஸ-ஒத்ரபாஷ்யத்தில்‌ “நச பரமபுருஷஸ்‌ 
ஸத்ய ஸங்கல்ப: அத்யர்த்தப்ரியம்‌ ஜ்ஞாநிநம்‌ லப்த்வா கதாசித்‌ ஆவர்த்தயிஷ்யத்‌” என்கிற 
ஸ்ரீஸ-ஒக்தியினால்‌ *சேதநலாபமே ஈச்வரனுக்குப்‌ பேறு” என்ற ஸத்ஸம்ப்ரதாய ரஸ்ய 
ரஹஸ்யப்பொருளை ஸ்தாபித்தருளினர்‌. அங்கே விஷயம்‌ என்னவென்றால்‌, மோக்ஷத்‌ 
இற்குச்‌ சென்ற சேதநன்‌ திரும்பிவருதல்‌ உண்டா இல்லையா? என்று விசாரம்‌ வந்தது. 
ஈச்வரன்‌ கேட்பாரற்ற ஸ்வதந்திரனாதலால்‌ அந்த ஸ்வாதந்திரியத்தனால்‌ முக்தாத்மாவைத்‌ 
திருப்பியனுப்பிவிட க்‌ கூடுமன்றோ என்ற சங்கையுண்டாக, ஸ-த்ரகாரர்‌ “£அநாவ்ருத்திச்‌ 
சப்தாத்‌'' என்று ஸ-$த்ரமியற்றினார்‌. முக்தாத்மா ஒருநாளும்‌ இரும்பிவருவதில்லையென்று 
சாஸ்த்ரம்‌ முறையிட்டி ருக்கையாலே : புநராவ்ருத்தி இடையாதென்று ஸுத்ரகாரர்‌ 
சொல்லிவிட்டார்‌. ஸ்வாமி இவ்வர்த்தத்தை வியாக்்‌கியானித்தருளி ஈச்வரன்‌ ஸ்வதந்திர 
னாகையாலே கேட்பாரற்று முக்தாத்மாவை மீண்டும்‌ 8ழே தள்ளிவிட நினைத்தால்‌ என்‌ 
செய்வது? என்கிற சங்கையின்மீது, “தள்ளமாட்டானென்று சாஸ்த்ரம்‌ சொல்லியிருக்கை 
யாலே' என்று விடை கூறினதால்‌ என்ன ஸமாதானம்‌ வந்ததாகும்‌. சாஸ்த்ரத்தையும்‌ 
மீறிச்‌ செய்வதன்றோ ஸ்வதந்த்ரக்ருத்யம்‌, அப்படிப்பட்ட ஸ்வாதந்திரியத்தாலே ஈச்வரன்‌ 
ஒன்று செய்யப்புகுந்தால்‌ சாஸ்த்ரம்‌ குறுக்கே நிற்குமோ? என்பதன்றோ. இங்குப்‌ பூர்வ 
பக்ஷியின்‌ கருத்து. அதற்குத்‌ இனவடங்கச்‌ சொல்லவேண்டிய ஸமாதானத்தை ஸ-ஒத்ர 
காரர்‌ சொல்லாத குறைதீர--சங்கராசாரியரும்‌ சொல்லாத குறை£ர ஸ்வாமி வெகு 
அழகாக அருளிச்செய்தார்‌. 


48, ஈச்வரன்‌ ஸ்வதந்திரனேயானாலும்‌ உன்மத்தனல்லன்‌, மூர்க்கனல்லன்‌, 
அரஸிகனல்லன்‌, ஸத்யஸங்கல்பனென்று பேர்பெற்றவன்‌. தன்னுடைய மநோரதத்திற்கு 
மாறுபாடாக நடந்துகொள்பவனல்லன்‌. ஒரு சேதநனைப்‌ பெறுவதற்கு அவன்‌ என்னபாடு 
படுகிறான்‌? அவன்‌ ஸ்ருஷ்டி பண்ணுவதும்‌ அவதாரங்கள்‌ பண்ணுவதும்‌ சேதஈரை 

6 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. af ஆதி 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


22 ஸ்ரீ ராமாநுஜன்‌--881 


லபிக்கைக்காகவன்றோ? எவ்வளவோ தவப்பயனாக ஒரு சேதநனை லபித்த பின்பும்‌ 
ரஸிகனான பரம புருஷன்‌ அவனை இழப்பனோ?--என்று இவ்வளவுமெழுதி சங்காபரி 


ஹாரத்தைத்‌ தலைக்கட்டியுள்ளார்‌. இதில்‌ “பரம புருஷ: ஜ்ஞாநீநம்‌ லப்த்வா'” என்கிற ' | 


ஸ்ரீஸஒக்திவிந்யாஸமானது ஸ்வாமி திருவுள்ளத்தில்‌ தருவாய்‌ மொழி யமுதக்கடல்‌ 
அலையெறிகறபடியை நன்கு காட்டுறது. தையில்‌ “ஸ மஹாத்மா ஸுதுர்லப:” என்று 
. எம்பெருமான்‌ தானே சோதி வாய்திறந்து பணித்ததையும்‌ உடனே உதாஹரித்தருளினர்‌. 
“எல்லாம்‌ கண்ணனென்றிருக்கிற மஹாத்மா மிகவும்‌ துர்லபன்‌ என்று பகவான்‌ தன்‌ 
இருவாக்காலே சொன்னால்‌, அப்படிப்பட்டவொரு மா ஞானியை லபிக்கைக்கு அவன்‌ 
எவ்வளவோ பாடுபடுகிறவன்‌ என்பது விளங்கவில்லையா? ஆகவே சேத லாபமே ஈச்வர 
னுக்குப்‌ பேறு என்றெ ஸித்தாந்தம்‌ ஸ்ரீ பாஷ்ய இவ்ய ஸ்‌-9க்‌இியில்‌ ஈன்கு பொலிந்த 
தாயிற்று. ஆகில்‌, யத்கிஞ்சித்ஸ-க்ருதகரணம்‌, பேற்றுக்கு த்வரிக்கை இவையெல்லாம்‌ 
நம்‌ பக்கலில்‌ அடியோடு வேண்டாவோ என்று பிறர்‌ க்ஷேபிக்கவருவர்கள்‌. சைதந்ய 
கார்யமாக விளையுமவை நம்மால்‌ தடுக்கவொண்ணாதவை, அவையுங்கூட ஈம்மால்‌ 
விளைவனவல்ல என்பதை வேதாந்தவாசிரியரே ““நிதாநம்‌ த்த்ராபி ஸ்வய மசில நீர்மாண 
நிபுண:”” என்கிற ஸ்ரீஸுஒக்தியினால்‌ இண்மை பெறுத்தனார்‌. ஸொத்தைப்‌ பெற்று 
அனுபவித்து ஆநந்திக்கவேணுமென்கற ஆவல்‌ ஸ்வாமிக்கே உரியதாகவும்‌ உள்ளதாகவும்‌ 
உல&ற்‌ காண்கிறோமாதலால்‌ இந்த நியாயமேயாகும்‌ இங்கும்‌. ஆனால்‌ ஜீவாத்மாவாகிற 
இந்த ஸொத்து சைதந்யமாகிற கல்மஷத்தோடும்‌ கூடியிருக்கையாலே சிறிது தலையாட்ட 
வும்‌ வாலாட்டவும்‌ பெறுகிறது, தன்னை நன்றாக வுணரும்போது தலைமடிந்து நிற்கிறது. 
நீலாத்‌ : தென்றல்‌ சந்தனம்‌ புஷ்பம்‌ முதலியன .போலே ஸர்வாத்மநா பரதந்திரமாயிருக்க 
வேண்டிய ஜீவாத்மாவுக்கு சைதந்யமே இடையூறாக நிற்றலால்‌ இதைக்‌ கல்மஷமென்கிற 
தென்று நம்‌ ஆசாரியர்கள்‌ நிலையிட்டருளினார்கள்‌. 


44, சரமஸ-௫த்ர ஸ்ரீ பாஷ்யத்தில்‌ “௩௪ பரமபுருஷ: உபஸ்‌இதம்‌ ஜ்ஞாநிகம்‌ கதா௫த்‌ 
ஆவர்த்தயிஷ்யதி” என்று அருளிச்செய்யலாமாயிருக்க, அங்ஙனமருளிச்‌ செய்யாது 
“ஜஞாநிநம்‌ லப்த்வா” என்றதும்‌ அந்த ஞானிக்கு அத்யர்த்தப்ரிய மென்று விசேஷண 
மிட்டதும்‌ நெஞ்சால்‌ நினைப்பரிதன்றோ. *வாரிக்கோண்டுன்னை விழுங்குவன்‌ காணி 
லேன்று, ஆர்வுற்ற என்னையொழிய என்னின்முன்னம்‌ பாரித்து, தானென்னை முற்றப்‌ 


பருகினான்‌”? என்ற திருவாய்மொழியையன்றோ பாஷ்யகாரர்‌ நிச்சலும்‌ சிந்தைசெய்‌ தருந்‌ - 


தார்‌, கதாசார்யன்‌ *ஸ மஹாத்மா ஸு துர்லப:* என்றதை. பாஷ்யகாரர்‌ ஸம்வாத 
ப்ரமாணமாக எடுத்துக்காட்டி யது இங்கு ஸாரதமம்‌. எம்பெருமான்‌ அந்த அதிகாரியை 
லபிக்க . எவ்வளவோ ப்ரயாஸப்படுவனென்பது நன்கு விளங்கவில்லையா? இல்லையால்‌ 
“வாஸ தேவஸ்‌ ஸர்வமிதி ஸ மஹாத்மா வீசிஷ்யதே”' என்றன்றோ சுலோகமிட்டிருப்பன்‌. 


அங்ஙனன்‌ றிக்கே ஸுதுர்லப: என்றது ஆழ்ந்த கருத்தையுடையதன்றோ. க [இல 


ஒழ்‌ ஆறாவது பக்கத்தில்‌ வெளியிட்ட ஸ்ரீமத்‌ எம்பார்‌ ஜீயர்ஸ்வாமியின்‌ 
ஸ்ரீமுகத்திற்கு விடை விண்ணப்பம்‌ 
45. சிவபெருமான்‌ ஸ்ரீ மஹாவிஷ்ணுவினிடத்திலே எப்படிப்பட்ட ப்ரஇபத்தயை 
யுடையவர்‌ என்பதை முன்னம்‌ தெளிந்து கொள்ளவேண்டும்‌, இதற்குப்‌ பல வழிகளுண்டு 
எல்லாருமறிந்த ஒரு வழியை முன்னம்‌ நினைப்பூட்டுவோம்‌, ஸ்ரீ விஷ்ணு ஸஹஸ்ரகாமத்தில்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ப்லவங்க பங்குனிவசாக விசேஷ மலர்‌ -8தாபாஷ்யார்த்த விசேஷங்கள்‌ 2s 


“பார்வத்யுவாச' என்‌ று பார்வதியின்‌ கேள்வியாக ஒரு ச்லோகமும்‌, “ஈச்வர-உவாச” என்று 
பரமசிவனுடைய பதில்‌ வார்த்தையாக வொரு ச்லோகமும்‌ உலகமெல்லாம்‌ ' சொல்லி 
வருவது அபலபிக்க முடியாதது. பார்வதியின்‌ கேள்வி யென்னவென்றால்‌, “*கேநோபாயே 
லகுநா விஷ்ணோர்‌ நாமஸஹஸ்ரகம்‌, பட்யதே பண்டிதைர்‌ நித்யம்‌ ச்ரோது மிச்சாம்யஹம்‌ 
ப்ர போ!--சிறியதோருபாயத்தாலே விஷ்ணுவின்‌ ஆயிரந்‌ இருநாமங்களையும்‌ சொன்னதாக 
ஆவதற்கு வழியுண்டோ?” என்று கேட்டாள்‌ பார்வதி, அதற்குப்‌ பரமசிவன்‌ ““ஸ்ரீராமராம 
ராமேதி ரமே ராமே மநோரமே, ஸஹஸ்ரகாமதத்துல்யம்‌ ராமநாம வராநகே,'' என்று 
பதில்‌ சொன்னதாகவுள்ள து, ராம்நாமத்தைச்‌ சொன்னால்‌ ஸஹஸ்ரநாமஞ்‌ சொன்னதாக 
ஆய்விடுமென்றும்‌, நானும்‌ அந்த ராமநாம ஸங்க&ர்த்தனத்தில்தான்‌ ரமித்திருக்கறே 
னென்றும்‌ சிவபெருமானுடைய பதில்‌ வார்த்தை, “பார்வ! என்‌ பேரைச்‌ சொன்னால்‌ 
ஸஹஸ்ரநாமம்‌ சொன்னதாக ஆய்வீடும்‌' என்‌ று சிவபெருமான்‌ சொல்லவில்லை. அப்படிச்‌ 
சொன்னால்‌ பரதேவதாத்ரோஹ பாதகம்‌ தனக்கு ஏற்படுமென்று அஞ்சியே அவர்‌ 
அப்படிச்‌ சொல்லவில்லை, உலகில்‌ அவரவர்கள்‌ தம்‌ தம்‌ மனைவிகளிடத்தில்‌ தங்கள்‌ 
பெருமைகளைப்‌ பேசிக்கொள்‌ வதுண்டு; அப்படி இவரும்‌ பேசுவரோ வென்று பரீக்ஷிப்‌ 
பதற்காகவே பார்வதி தன்‌ பர்த்தாவை நோக்கி இக்கேள்வி கேட்ட து. அந்தப்‌ பரீகையில்‌ 
பரமசிவன்‌ ஏமாந்துபோகாமல்‌--தனக்கல்லாத பெருமையைத்‌ தான்‌ பேசிக்கொள்ள 
முன்வரமாட்டாமல்‌ உண்மையான விடையை விடுத்தார்‌. 


46, அந்த ஸ்ரீராமன்‌ யாவனென்று தெரிந்துகொள்ளவேண்டியது அவசியமல்லவா? 
இவ்வுண்மையைத்‌ தெரிவிப்பதில்‌ ஸ்ரீ ராமாயணமே ஸமர்த்தமானது, அதில்‌ பலபல 
ச்லோகங்களிருந்தாலும்‌ இங்கு நாம்‌ சிற்லெ ச்லோகங்களையே உதாஹரிக்க விரும்பு 
* கிறோம்‌. அதில்‌ அயோத்யா காண்டத்தின்‌ உபக்ரமத்தில்‌ “£ஸ ஹி தேவை ரு$£ர்ணஸ்ய 
ராவணஸ்ய வதார்த்திபீ:, அர்த்ததோ மாநுஷே லோகே ஜஜ்ஜே விஷ்ணுஸ்‌ ஸநகாதன;"”, 
என்று, ஸ்ரீ மஹாவிஷ்ணுவே ஸ்ரீராமனாயவதரித்ததாக ஸ்பஷ்டமாய்ச்‌ சொல்லப்பட்ட து. 
ஆரம்பத்தில்‌ ““ஏதஸ்மிந்நந்தரே விஷ்ணுருபயாதோ மஹாத்யுதி:'' என்றதும்‌, ராவண வதத்‌ 
திற்குப்‌ பிறகு தேவதைகளெல்லாரும்‌ திரண்டுருண்டு வந்து ““பவாந்‌ காராயணோ தேவ: 
என்றதும்‌ காண்க, அந்த தேவ்தா ஸமூஹத்தில்‌ முக்கண்ணப்பனும்‌ சேர்ந்திருந்ததை 
வான்மீகி முனிவர்‌ “*ஷடர்த்த நயன: ஸ்ரீமாந்‌” என்று கண்ணையிட்டுக்‌ காட்டிவைத்தார்‌. 
இது தவிர முக்கியறாக கோக்கத்தக்கதொன்‌ றுண்டு, லங்காபுரியில்‌ ராவணாதிகளுக்கு 
முன்பு குடி வாழ்ந்த மாலி சுமாலி மால்யவான்‌௧ளை வதைக்க வழி தேடின தேவர்கள்‌ 
முதலில்‌ சிவபெருமானைச்‌ சரணமடைந்து வேண்டிக்கொண்டதாகவும்‌ அப்பெருமான்‌ 
“இது என்னாலாவதன்று; சங்க சக்ர கதாபாணியான ஸ்ரீம்‌ நாராயணனே இவர்களை 
வதைக்க வல்லவன்‌” என்று சொன்னதாகவும்‌, பிறகு அவர்கள்‌ ஸ்ரீ பக்‌ நாராயணனை 
அடைந்து வேண்டி அபயம்‌ பெற்றதாகவும்‌ உத்தர ஸ்ரீ ராமாயணத்தில்‌ ஆறாவது 
ஸர்க்கத்தில்‌ கூறப்பட்டிருக்கின்றது, இப்படியுள்ள பல இதிஹாஸங்களினால்‌ 
சிவபெருமான்‌ விஷ்ணு பகவானைப்‌ பரதேவதையாகக்‌ கொண்டி ருந்தபம யால்தான்‌ அந்த 
விஷ்ணுவின்‌ அவதாரமான ஸ்ரீ ராமனிடத்திலேயே தான்‌ ரமிப்பதாகவும்‌ தன்‌ தேவிக்கும்‌ 
அதை உபதேசிப்பதாகவும்‌ யதார்த்தமான விடை அமைந்திருக்கின்ற து. 

47, இதிஹாஸ புராணங்களில்‌ கதைகள்‌ இடக்கட்டும்‌; வேதத்தில்‌ விஷ்ணுவைப்‌ 
பற்றின மதிப்பு எப்படிப்பட்டதென்பதை லைதிகர்கள்‌ உள்ளபடி தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌, வேதத்தில்‌ ப்ரஸ்தாவிக்கப்படாத தேவதை இடையாது. எல்லாத்‌ தெய்வங்‌ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. ச்‌ ப 


Funding: Tattva Heritage Foundation,KolKata. Digitization: eGangotri. 


94 ஸ்ரீ ராமாநுஜன்‌--881 


களும்‌ ப்ரஸ்தாவிக்கப்பட்டு ஒவ்வொரு தெய்வத்தைப்‌ பற்றியும்‌ பலபல கதைகள்‌ ஓதப்‌ 
பட்டிருக்கன்றனவென்பதை வைதிகர்கள்‌ அறிவர்கள்‌. அக்நி, இந்திரன்‌, ப்ருஹஸ்பதி, 
மித்ராவருணர்‌, ருத்திர பகவான்‌ இத்யாதி தேவர்களைப்பற்றிக்‌ கதைகள்‌ சொல்லப்படுவது 
போலவே விஷ்ணுவைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கன்றது. அக்நி முதல்‌ ருத்ர 
பகவான்‌ வரையிலுமுள்ள தேவதைகளைப்பற்றிச்‌ சொல்லப்படும்‌ கதைகளையும்‌ 
விஷ்ணுவைப்பற்றிச்‌ சொல்லப்படும்‌ கதையையும்‌ ஊன்றிப்‌ பார்க்கவேணும்‌, விஷ்ணு 
தவிர மற்ற தேவதைகளிடத்திலே வந்து “எங்களுக்கு இன்ன காரியம்‌ செய்‌ துதரவேணும்‌' 
என்று யாரேனும்‌ சிலர்‌ வேண்டினால்‌ உடனே அந்த தேவதைகள்‌ என்ன பதில்‌ 
சொல்லுவது வழக்கமென்றால்‌ “வரம்‌ வருண” என்றோ “வரம்‌ வ்ருணாமஹை்‌” என்றோ 
சொல்லி “நான்‌ இன்ன வரம்‌ விரும்புகிறேன்‌; இதை எனக்குக்‌ இடைக்கச்‌ செய்தால்‌ 
உங்களுக்கு நான்‌ காரியம்‌ செய்கிறேன்‌” என்று சொல்லி வரம்‌ பெற்றுக்கொண்டே 
காரியஞ்‌ செய்வது வழக்கம்‌, விஷ்ணுவிடம்‌ வந்து கார்யாபேக்ஷை பண்ணும்போது அவர்‌ 
இப்படி பல்லைக்காட்டி வரம்‌ கேட்டதாக ஓரிடத்திலும்‌ இடையாது, இது நாம்‌ 
ஸாமான்யமாக எழுதிவீடுவதன்று; “வரம்‌ வ்ருணை--வ்ருணாுவஹை, வ்ருணாமஹை” என்று 
நமது யஜுர்வேதத்தில்‌ எத்தனையிடங்களில்‌ வருகின்றதோ; அத்தனையிடங்களையும்‌ 
ஸ்ரீ மஹாவிஷ்ணு ஸாம்ராஜ்யத்தில்‌ எடுத்துக்காட்டியுள்ளோம்‌. குறையுள்ளவர்களே 
வரம்‌ கேட்பவர்களென்பதையும்‌, வரம்‌ கேளாதவர்கள்‌ அவாப்த ஸமஸ்தகாம்ர்களென்ப 
தையும்‌ நாம்‌ சொல்லவேணுமோ? எங்கேனும்‌ ஓரிடத்திலாவது விஷ்ணுவின்‌ வாக்கில்‌ 
“வரம்‌ வ்ருணே' என்கிற வாக்கியம்‌ வெளிவந்திருப்பதாகக்‌ காட்டிவிட்டால்‌ “மற்ற 
தெய்வங்களைப்போலே அவரும்‌ குறைவாளரேயொழிய அவாப்த ஸ மஸ்தகாமரல்லர்‌' 


என்று நாம்‌ இசையத்‌ தடையில்லை, வரம்‌ கேட்பதில்‌ அக்நி முதல்‌ ருத்ர பகவான்‌ - 


வரையில்‌ ஒரே வகுப்புத்தான்‌ என்பதையும்‌, இந்த வகுப்பில்‌ விஷ்ணு ஒருவரே சேராதவ 
ரென்பதையம்‌ வைதிகர்கள்‌ நிஷ்கர்ஷித்துவிட்டால்‌ பரதேவதா நிஷ்கர்ஷம்‌ எளிதில்‌ 
முடிந்ததாகும்‌. வீணான அபிமானத்தைவிட்டு ப்ரமாணகஇயை நோக்கவேணும்‌. 


48. பகவத்தை பதினோராமத்யாயத்‌தில்‌ விச்வரூபப்ரதர்ச௩ம்‌ அபை.ந்திருப்பது 
இதர தேவதைகளின்‌ அவரத்வத்தைக்‌ கையிலங்கு கெல்லிக்கனியாகக்‌ காட்டுவதற்காகவே. 
அதில்‌ அர்ஜு5நன்‌ மூன்றாவது ச்லோகத்தில்‌ “நீயே பரமேச்வரனென்பது வாஸ்தவமே; 
ஆனாலும்‌ அதை நான்‌ ஸாக்ஷாத்கரிக்க விரும்புவதால்‌ உன்னுடைய வைஷ்ணவ 
ரூபத்தைக்‌ காட்டலாமோ?” என்று விரும்ப தன்‌ திருமேனியின்‌ ஏகதேசத்திலே 
யொடுங்கக்‌ கிடக்கிற ஸகல தேவதைகளையும்‌ காணாயென்று காட்டிக்கொடுத்தான்‌ 
ஸ்ரீமந்நாராயணன்‌; திவ்யசக்ஷ£ஸ்ஸைப்‌ பெற்று அதுகண்ட அர்ஜுனன்‌ “*பச்யாமி தேவாந்‌ 
தவ தேவ! தேஹே” என்று தொடங்க வித வ பாவகா ஸகல தேவதைகளையும்‌ 
வாஸுதேவனுடைய தேஹத்திலே தான்‌ காண்பதாகக்‌ கூறினன்‌. இதை இந்திரஜால 
மென்று கூறிற்றிலனாகையாலே அத்வைதவாதம்‌ அடியற்றது, தேவதாந்தர பாரம்யவாதம்‌ 
ஸுதராம்‌ தொலைந்தது. வேறொரு தேவதை இப்படி விச்வரூபங்காட்டித்‌ தன்னிடத்திலே 
நாராயணன்‌ ஒடுங்கியிருப்பதாகக்‌ காட்ட வல்லதோ? SK நட 


33260209:0:00000000:00000000000000000050000000000:00150000000000 
ல்‌ ஸ்ரீ காஞ்ச அண்ணங்கராசார்யருடைய 
நாற்பத்தெட்டு விண்ணப்பங்கள்‌ முடிந்தன. : 

8:0900020000:000000001000000:00020000000:10000500000000000010) 


0-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


கக்க்க்க்க்கககக்கக்கக்கக்க்க்க்கக்கக்க்க்கக்கக்க்க்க்க்‌! 
பசுக்களும்‌ பதியும்‌ 2.£, ௩. 


கழே முடிவுபெற்ற நாற்பத்தெட்டு விண்ணப்பங்களில்‌ இறுதியிலுள்ள 
நான்கு விண்ணப்பங்களை மறுமுறையும்‌ வாசித்துவிட்டு இக்கட்டுரையை வாசியுங்‌ 
கள்‌. இருக்கோயில்‌ பத்திரிகையில்‌ 1967 செப்டம்பரிதழில்‌ வெளிவந்துள்ள 
வழிகாட்டும்‌ பெருமான்‌ என்னுங்‌ கட்டுரையின்‌ ஆரம்பம்‌ என்னவென்றால்‌; 
“சிவபெருமான்‌ ஒருவரே பத; உயீர்கள்‌ அனைத்தும்‌ பசுக்கள்‌. அவன்‌ ஒருவனே 
தலைவன்‌. மற்ற அனைவரும்‌ அவனுக்குக்‌ 8ழ்ப்பட்ட வர்கள்‌. அவன்‌ ஒருவனே 
ஆண்டான்‌. மற்ற யாவரும்‌ அடிமைகள்‌, இவ்வாறு வேதசிவாகமங்கள்‌ முழங்கு 
இன்றன”? என்பதாம்‌. சிவாகமங்கள்‌ முழங்கியிருப்பவற்றை யாமறியோம்‌. 
வேதங்கள்‌ முழங்கியிருப்பவற்றுக்கு இப்பேச்சுக்கள்‌ மிக முரணானவை. மேலே 
குறித்த கட்டுரைகாரர்‌ எந்த வேதத்தில்‌ எந்த இடத்தில்‌ இவ்வாறு முழங்கியிருட்‌ப 
பதைக்‌ கண்டாரென்பது வெளிவரவேண்டும்‌. 


உலகமெல்லாம்‌ ஓதும்‌ யஜுர்‌ வேதத்தில்‌ ஆறாவது காண்டத்தில்‌ “தேஷாம 
'ஸுராணாம்‌ திஸ்ர: புர ஆஸ்‌'' என்று தொடங்கும்‌ அனுவாகத்தில்‌ இரிபுரஞ்‌ 
செற்ற கதை கூறப்பட்டுள்ளது. தேவர்கள்‌ ருத்ரனை த்ரிபுர ஸம்ஹாரஞ்செய்ய 
வேண்டின போது ““ஸோப்ரலீத்‌ வரம்‌ வ்ருணே. அஹமேவ பசூநாம்‌ அதிபதிரஸா 
தி, தஸ்மாத்‌ ருத்ர: பசூநாம்‌ அதிபதி: - உருத்திரப்பெருமான்‌ பசுக்களுக்கு 
நான்‌ அதிபதியாகவேணுமென்‌ று தேவர்களை வரம்‌ வேண்டிப்‌ பசுபதீயானதாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. ' 

பசுக்களென்பதற்கு இன்னது பபாருள்‌ என்பதை அந்த வேதத்‌ ஆ 
திலேயே மூன்றாவது காண்டம்‌ முதல்‌ ப்ரச்நத்‌ இல்‌ “மநு: புத்ரேப்யோ 
தாயம்‌ வ்யபஜத்‌'” என்று தொடங்கிக்‌ கூறியுள்ள கதையில்‌ தெளிவாகத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. நாபாநேதஇஷ்டனென்கற மநுகுமாரன்‌ தந்தையின்‌ சொற்படியே 
யாகசாலையிற்புகுந்து பசுக்களைக்‌ கைப்பற்றிப்‌ புறப்படுகையில்‌ உருத்திரக்‌ கடவுள்‌ 
ஓடிவந்து நான்‌ பசுபதியாயிருக்க இப்பசுக்களை எனது அனுமதியின்றி எங்ஙனம்‌ 
கொண்டு போஇறீரென்று தகைந்ததாகவும்‌ பிறகு அவனிடம்‌ ஒரு வரம்‌ 
வேண்டிக்கொண்டு விவாதத்தை முடித்துக்கொண்டதாகவும்‌ வெட்டவெளிச்ச 
மாகவுள்ளது. 


ஆக ருத்ரனுடைய பசுபதித்வத்தனுண்மை இத்தகைத்தாயிருக்க, 
தாமாக ஓர்‌ அபார்த்தங்‌ கூறி அதை வேதங்கள்‌ முழங்குலதாகவும்‌ வஞ்சனையாக 
வரைவது அறிஞர்கட்கு அழகியதன்று. 

திருமால்‌ சிவபீரானைப்‌ பூசித்ததாகச்‌ சொல்லுவதும்‌, பூசித்துப்‌ பேறுகள்‌ 
ஆ, பெற்றதாகச்‌ சொல்லுவதும்‌ வேதங்களுக்கும்‌ :உபநிடதங்களுக்கும்‌ பொருந்த 
ஆ மாட்டாவென்பதேயன்றி, சங்கர பகவத்பாதர்களால்‌ கீதா பாஷ்யத்திலும்‌ 
க ஸஹஸ்ரநாம பாஷ்யத்திலும்‌ பலவிடங்களில்‌ ஸ்பஷ்டமாக மறுக்கப்பட்டவை 
ஆ: யென்பதை நமது ஸ்ரீ மஹாவிஷ்ணு ஸாம்ராஜ்யம்‌ முதலிய பல நூல்களில்‌ பரக்கக்‌ 
காண்க, அவை வேண்டுவோர்‌ ஒரு ரூ. அனுப்பிப்‌ பெறுக, 1 
வ 


ககத்கக்கடுக் தக்குடு க ககக குக கின்ற லல்லு ல்ுன்ட்ல்டல்‌ 


ககக கவத்க்க்தலல்‌ ர ௮. 


க்க த்குக்க்்கடுக்கதிக்த்கக்த்க்குக்கு்க்கிுத்றத்‌ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ட்‌ ர என்‌ 


ட 


3 கல த சுசுபே தோ'' என்னும்படி யாயிருந்தது, 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஸ்ரீ ராமாநுஜன்‌--881 4ல்‌ 


_——————— 


ஸம்ப்ரோக்ஷ்ண மஹோத்ஸவங்களின்‌ நிகழ்ச்சி. 

சென்றவிதழில்‌ தெரிவித்திருந்தபடி. இரண்டு ஸம்ப்ரோக்ஷண மணஹோத்ஸவங்களும்‌ 
இனிது நிறைவேறின, 1-2-8688 முதல்‌ 52-68 வரை ஐந்துகாள்‌ இருவிந்தளூர்‌ 
ஸ்ரீ பரிமளரங்கராதன்‌ தேவஸ்தானத்தில்‌ ஸம்ப்ரோக்ூணம்‌ வெகு சிறப்பாக நடந்தேறியது. 
ருக்‌ யஜுஸ்‌ ஸாம வேதங்களிலும்‌ இவ்யப்ரபந்த கோஷ்டியிலும்‌ இதிஹாஸபுராண 
ஸ்ரீ பாஷ்ய பகவத்‌ விஷயர்‌தி பாராயணங்களிலும்‌ நூறு திரு௩ாம்ங்களுக்குக்‌ குறையாமல்‌ 
ஸேவை ஸாதித்தார்கள்‌. தேவஸ்தான அதிகாரிகளும்‌ ஸ்தலாசர்ர்ய புருஷர்களும்‌ 
சேர்ந்து சிறப்பாக நடப்பித்தது குறிப்பிட த்தக்கது: 

காட்டுமன்னார்‌ ஸன்னிதி ஸம்ப்ரோக்ஷணம்‌. ஸ்ரீமந்நாதமுனிகள்‌ ஸன்னிதயிலும்‌ 
72-68 முதல்‌ 11-268 வரையில்‌ 5 நாள்‌ விசேஷ வைப்வமாக நடைபெற்றது, 
இவ்விடத்தில்‌ பாராயண ஸ்வாமிகள்‌ நூற்றைம்பது திருநாம்ங்கள்‌ ஸேவை ஸா தத்தார்கள்‌. 
ஸ்வாமிகள்‌: நன்கு; உபசரிக்கப்பட்டார்கள்‌, ஸ்ரீமான்‌ உவே, வாழப்பட்டு; ராமஸ்வாமி 
ஐயங்கார்‌ மூன்றாவது நாளன்று எழுந்தருளியிருந்து' பரத்வாஜாச்ரம நிகழ்ச்சியை நினைப்‌ 
பூட்டும்படியாக விசேஷ. ததீயாராதனம்‌ நடப்பித்தார்‌. இப்படி ஸமய விசேஷங்களில்‌ 
ஸ்தல விசேஷங்களில்‌ ஸ்வரூபா நுரூபமாக உத்ஸாஹத்துடன்‌ கைங்கரியங்களை' ௩டத்‌இ 
வரும்‌ இந்த ஸ்வாமிக்கு அடியேன்‌ அன்று ஸ்ரீ வைஷ்ணவஸார்வபெளமர்‌ என்று விருது 
சூட்டினேன்‌. அனைவரும்‌ கரகோஷத்தினால்‌ அதை ஆமோதத்தார்கள்‌.. ்‌ 

ஸ்ரீ காஞ்ச ஜகத்குரு பிரதிவாதிபயங்கரம்‌ காதிஸ்வாமியின்‌. சஷ்யகோடி களான 
பாம்பே ஸோமாணிவர்க்கத்தார்‌ பெருமாள்‌ தாயார்‌ ஆசாரியர்களுக்குப்‌ பட்டுப்‌ 
பீதாம்பரங்கள்‌ ஸமர்ப்பித்து ஸ்வாமிகளுக்கெல்லாம்‌ பத்துரூபாலீதம்‌ ப்ரத்யேக ஸம்பாவனை 


- ஸமர்ப்பித்தார்கள்‌. 


I _ கோயம்புத்தூர்‌ கெரடி,கோவில்‌ அர்ச்சககைங்கரியம்‌: நிர்வஹிக்கும்‌ (ரிக்வேத) 
ஸ்ரீமான்‌ உவே, B. வரதாசாரியர்‌ இந்த திவ்யஸ்தலத்தில்‌ இந்த விசேஷ ஸமயத்தில்‌ 
ஸ்வாமிகளுக்கெல்லாம்‌ தருப்பரிவட்டம்‌ ஸமர்ப்பிக்கவேணுமென்று பாரித்துத்‌ தமது 


_ வாக்கு, செல்லும்படியான விலக்ஷணாதிகாரிகளுக்கு நியமித்து ஏறக்குறைய இரண்டாயீரம்‌ 


» ்‌ [்‌] ட்‌ ்‌்‌ A ல 
ரூபா மதிப்புள்ள வைதிகாலங்கார யோக்யமான: உயர்ந்த திருப்பரிவட்டங்களை' வாங்கி 


யெடுத்துக்கொண்டு வந்து ஸகல ஸ்வாமிகளுக்கும்‌ ஸமர்ப்பித்தனர்‌. பல பேர்களுக்கு 
5, 8, 10 வீதம்‌ ரொக்கமும்‌ ஸமர்ப்பிக்கலாயிற்று, எதிர்பாராத. இந்த மஹத்தான 
கைங்கர்யத்தினால்‌ இந்த ஸம்ப்ரோக்ஷண மஹோத்ஸவம்‌ அத்யந்தம்‌. சோபித்தது, இந்த 
வரதாசாரியர்ஸ்வாமி இத்தகைய கைங்கர்யத்தை நிறைவேற்றப்போகிருரென்‌ று இரண்டு 


நான்‌ முன்னமே அறியப்பெற்ற அடியேன்‌ அவர்க்கு நாதமுனிகள்‌ ஸன்னிதியில்‌ 


பரமார்த்த. ஸார்வபெளமரென்று விருதளிக்க. நிச்சயித்து அதை அவர்க்கு முன்னாடியே 


2 தெரிவித்திருந்தேன்‌, அவரிட அபிமானியான: இரு, க்‌, %. நாகமாணிக்கம்‌ செட்டியா 
ரென்றே பரமபக்தர்‌ அந்த விருதை உடனே  தங்கடாலரில்‌ பொறித்து எட்டு பவுன்‌ 
2 கொண்ட ஒரு செயினில்‌ சேர்த்து விலக்ஷணபூஷணமாக்‌ி அவரோடுகூடவேவீந்து 
அதை என்னிடம்‌ கொடுத்தார்‌. அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களெல்லாரும்‌ மிகவுகந்து 


வேதகோஷம்‌ செய்ய அதை அந்த. ஸ்வாமிக்கு நாதமுனிகளின்‌ ப்ரஸாதமாக .அணிவித்‌ 


% 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஹீயாஷ்யாநிகரண மெழுபத்தா அ... 


ன்ஸ்‌ a 


me 


-(முன்னிதழ்த்‌ தொடர்ச்சி: 2211 ET த ன்‌ ்‌ 


சு 


2. ப்ரக்ருத்ய கரணம்‌. 


்‌ (முதலத்யாயம்‌ நான்காவது பாரதத்திலுள்ளது.)' 


. கிழ்க்கடந்த வாக்யாந்வயா திகரண த்தில்‌ இரண்டாவதான . ப்ர திஜ்ஞாஸித்‌; 
தேர்‌. லிங்கம்‌ ஆச்மரத்த்ய:₹ என்கிற ஸ-ூத்ரத்திலுள்ள ப்ர திஜ்ஞாபதத்தினால்‌... 
*ஏகவிஜ்ஞாநேந ஸர்வவிஜ்ஞாந. வூதிஜ்ஞையன்றோ .வூஸ்தாவிக்கப்‌: பட்டது... 
அதனால்‌ ஜகத்துக்கு உபாதாநகாரணம்‌ பரமபுருஷனேயென்று தேறிற்றாகிறது... 
அது பொருந்தாதென்று பூர்வபக்ஷம்‌ ப்ரஸக்தமாக அதை நிரரகரித்து உபாதான... 
காரணமும்‌ பரமபுருஷனே. யென்று ஸ்‌,தாபிக்கத்‌ தோன்‌,றியது இவ்வதிகரணம்‌.. : - 


me: ப்ரக்ருதிச்‌௪ மூதிஜ்ஞாத்ருஷ்டாத்தாதுபரோதாத்‌. 14-22 


'ப்ரக்ரு தி: என்கிறபதம்‌ உபாதா நகாரணவாசகம்‌; ச 'என்ப்தனுல்‌ . நிமித்த ப 
காரணத்வம்‌ ஸமுச்சயிக்கப்படுகிறது. _ பரப்ரஹ்மம்‌: ஜகத்துக்கு நிமித்ததாரண i 
மென்பதில்‌ ஆக்ஷேபமில்லாதவனை நோக்கிச்‌ சொல்லுகிற தாகையாலே நிமித்த 
காரண்மர்யிருப்பதுபோலவே உபாதாநகாரணமுமாகிறதென்று சொல்லிற்றாகிறது. 
இதற்கு இரண்டு ஹேதுக்கள்‌ சொல்லப்படுகின்றன-- [௨ திஜ்ஞாத்ருஷ்டாந்‌. 
தாநுபரோதாத்‌] என்று. ப்ரதிஜ்ஞையாவது ஏகவிஜ்ஞாநேந ஸர்வ விஜ்ஞாந 
வூதிஜ்ஞை; . த்ருஷ்டாந்த்மாவது-ம்ருத்பிண்ட . கடாதி நிதர்சனம்‌. : ஆக, இவ்‌ 
விரண்டும்‌ பொருந்த வேண்டுமானால்‌. பரப்ரஹ்மத்திற்கு. உபாதாந,காரணத்வம்‌., 
இருந்து தீரவேணும்‌; உபாதா ந. ,காரணத்வம்‌ இசையப்பட்டால்‌ தான்‌. ஷதிஜ்‌ . 
ஞாத்ருஷ்டாந்தங்கள்‌ .பொருந்தும்‌- என்பது ஸ்ூத்ரத்தின்‌. பொருள்‌. ... ஒரே. 
மண்ணானது முதலில்‌ பிண்டமென்கிற அவஸ்‌தையையடைத்திருந்து. பிறகு, பானை, த்‌ 
யென்னுமவஸ்தையை அடையக்‌ காணாநின்றோம்‌. இதில்‌ முந்தின அவஸ்தை. 
யோடு கூடின த்ரவ்யம்‌ உபாதான மென்றும்‌, .பிந்தின அவஸ்தையோடு கூடின 
த்ரவ்யம்‌ - உபாதேயமென்றும்‌ வழங்கப்படுகிறது, அங்கு . முந்தின அவஸ்தை 
பிந்தின அவஸ்தை என்று சொல்லப்படுகிற 'இரண்ட்வஸ்தைகளையுமுடைய 
த்ரவ்யம்‌ ஒன்றே யாதலால்‌ உபாதான வஸ்துவை யறிவதும்‌ உபாதேய, வஸ்துவை 
யறிவதும்‌ ஒற்றுமைப்படுகிறபடியாலே உபரதானம்‌ அறியப்பட்டால்‌ உபாதேயமும்‌ 
அறியப்பட்டதாகத்‌ தேறுகிறது. அதுபோல ப்ரக்ருதத்தில்‌' “ப்ரஹ்மம்‌ அறியப்‌ 
பட்டால்‌ ஜகத்‌ தெல்லாம்‌ அறியப்பட்டதாகிறது' என்று *யேநாச்ருதம்‌ ச்ருதம்‌ 
பவதி* இத்யாதி ச்ருதியாலே பட பலனாய்‌ ப்ரஹ்மம்‌ ஜகத்துக்கு உபாதான 
மென்று அறியப்பட்ட்தாகிறது. ' 


இதன்மேல்‌ ஒரு கேள்விவரும்‌; த்ருஷ்டாந்தத்தில்‌ ம்ருத்தென்கிற ஒரு 
த்ரவ்யத்திற்கே பிண்டத்வம்‌ கடத்வம்‌ என்கிற இரண்டவஸ்தையும்‌ வருகிறபடி 


யாலே பிண்டஜ்ஞானத்தாலே கடஜ்ஞான முண்டாவது பொருந்தும்‌; தார்ஷ்டாந்‌ 
.திகத்தில்‌ ஜகத்த;ம்‌ ப்ரஹ்மமும்‌ ஒன்றன்றிக்கே வெவ்வேறுபட்ட பொருள்களா 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


1 PO அரி - 
ஸ்ப த கிக்க ந ம்‌ கையாலே 
கையாலே ப்ரஹ்மஜ்ஞானமும்‌ ப்ரபஞ்சஜ்ஞானமும்‌' ஒற்றுமைப்‌ த பல்ப்‌ 
ப்ரஹ்மஜ்ஞானத்தாலே வபஞ்சஜ்ஞானம்‌ ஸம்ப்விப்பதரிது. உபாதா ந- ௭ தய 
பாவம்‌ ஸம்பவிப்பதுமரிது; ஏனென்றால்‌, ப்ரஹ்மம்‌. நிர்விகாரமென்பது நிர்விவா தம்‌; 

விகாரம்‌ ஸம்பவிக்கமாட்டா 


விகாரமும்‌ அவஸ்தாபத்தியும்‌' ப்ர்யாயமாகையாலே 
தென்ற போதே உபாதாதத்வமும்‌ ஸம்பவிக்கமாட்டாதென்று தேறுமே. ஆக இக்‌ 
கேள்விக்கு _ ஸமாதான மென்னென்னில்‌; கேண்மின்‌; ப்ரஹ்மஜ்ஞான த்தாலே 


ப்ர்பஞ்சஜ்ஞான்முண்டாவதாக ச்ருதி சொல்லியிருக்கையாலே அவற்றுக்கு உபா 
தாந- உபாதேய பாவமில்லாமல்‌ அது ஸம்பவியாதாகையாலே அஃது இசையத்‌ 
தக்கது. விகார சூன்யமான ப்ரஹ்மத்துக்கு விகாரரூபமான அவஸ்தை ஸாக்ஷாத்‌ 
தாக. ஸம்பவிப்பதன்று;' சேதநாசேதநாத்மக ப்ரபஞ்ச மர்கிற சரீரத்தின்‌ வழியாய்‌ 
விகாராச்ரயத்வம்‌ ஸம்பவிக்கிறது - என்பதாக ச்ருதியின்‌ வபய்‌ ஸித்திக்‌ - 
கிறது: : 'இதை நம்‌ ஆசார்யர்கள்‌ நன்கு உபபா திக்கிறார்கள்‌. . ்‌ 


“பிள்ளை லோகாசார்யர்‌ அருளிச்செய்த தத்வத்ரயத்திலே ஈச்வர ப்ரக்ரணத்‌ 
தில்‌--* இவன்‌ தானே ஜகத்தாய்ப்‌, பரிணமிக்கையாலே உபாதா நமுமாயிருக்கும்‌; 
ஆனால்‌ நிர்விகர்ரனென்னும்படி யென்னென்னில்‌; ஸ்வரூபத்துக்கு விகாரமில்லா 
மையரலே, ' ஆனால்‌ _ பரிணாமமுண்டாம்படி யென்னென்னில்‌; விசிஷ்ட விசேஷண... 
ஸத்வாரகமாக.. ஒரு சிலந்திக்குண்டான ' ஸ்வபாவம்‌ ஸர்வ. சக்திக்குக்‌ கூடா . 
தொழியாதிறே. ப என்றருளிச்‌ செய்த .விடத்தில்‌ பட பதம்‌ பப்பு வியாக்‌ 
கியானத்திலே. சதமாக கண்டு. கொள்வது. - 


ப்ட்டர்‌ ஹீர்ங்கராஜஸ்தவ ழ்கற்தில்‌? *கார்யே தள்த்தே்‌ ஸ்வதநு 
முகதஸ்‌ த்வாம்‌ உபாதா ந மாஹ-ு:-ஸா. தே சக்திஸ்‌' ஸுகரமிதரச்‌ சேதி வேலாம்‌ * 
விலங்க்ய, * இச்சா * யாவத்‌. விஹரதி ஸதா ரங்கராஜா ந்பேக்ஷா ஸைவைசாநாத்‌ ' 
அதிசய கா .-ஸோர்ண நாபெள விபாவ்யா.* என்ற ச்லோகத்தில்‌ இவையெல்லாம்‌ 
ஸாரமர்க: அருளிச்‌. செய்தார்‌.  அறவிடத்திலும்‌ தம்முடைய ந்த்‌ a 
தெளியக்‌. i சகித்து, ட ய HA 12 a ட்டி ee 


னது ்‌ “ீகாஞ்சீ அண்ணங்கரசாரியர்‌ ' எழுதிய 
ன்‌ மியாஷ்யாதிவனமெருபத்த ர முதலத்யாயம்‌ 
ட்ட முற்றிற்று. 

6 


[6 
ட 
(6) ல்‌ | உட்ச? 
ல்‌. 

ட 
௮26௨௦௨௦௨௦௨௨௨௨௮௨௮ல டவ கதத சக்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


க்ஷ 


மோன மம்‌ 


ஸம்ப்ரதாய: ஹா.ம்ராஜ்ய .ஸமாபனா்‌, 


ஸ்ரீ. உ. வே. மதுராந்தகம்‌ வீரராகவாசார்ய ஸ்வாமியின்‌ 'ஸம்ப்ரதாய 
ஸுதா ' என்னும்‌ சுவடிக்கு மறுப்பாக நாமெழுதிவரும்‌ ஸம்ப்ரதாய ஸாமராதயம்‌ 
கீழ்‌ 229, 290 ஆகிய இரண்டு ஸஞ்சிகைகளில்‌ பெரும்பாகம்‌ வெளிவந்திருந்தாலும்‌ : 
இன்னமும்‌ வெளிவர வேண்டிய பாகம்‌ மிகமிகவுள்ள து. ஆயினும்‌ சில காரண 
விசேஷங்களினால்‌ இதை இப்போது ஸமாபனம்‌ செய்ய விரும்புகிறோம்‌. இதற்கு 
இரண்டு காரணங்களை இங்குத்‌ தெரிவிக்கிறோம்‌. - 


நமது ஸ்ரீரர்மாநுஜனை வரவழைத்து வாசிப்பவர்களில்‌ லெள்கிகப்‌ பெரியார்‌ 
களே அதிகமாகவுள்ளார்கள்‌. அதிலும்‌ புதுடில்லியில்‌ அதிக மென்னலாம்‌. அவர்‌ 
களில்‌ நமக்குப்‌ பரமாப்தரான ஒரு வடகலை ஸ்வாமி நமக்கெழுதியதாவது-- 
“தேவரீருடைய ஸம்ப்ரதாய ஸாம்ராஜ்யத்தை - இதுவரை வெளிவந்திருக்கின்ற 
80 பாராக்களையும்‌ பல தடவை வாசித்தேதன்‌. வித்பன்னர்களான சில. பண்டிதர்‌ 
களைத்‌ துணைகொண்டும்‌ வாசித்தேன்‌... விஷயங்களில்‌ காணும்‌ நிரூபணங்களுக்கு 
ஒன்றும்‌ பதில்‌ சொல்ல முடியாதென்பதை யாவரும்‌ ஒப்புக்‌ கொள்ளத்தான 
வேண்டியிருக்கிறது. ஆனால்‌ எனக்குத்‌ தோன்றுகிற வொரு குறையை விநயத்‌ 
துடன்‌ விஜ்ஞாபிக்கிறேன்‌. பிழையிருந்தால்‌ . க்ஷமிக்கவேணும்‌ ஸ்ரீ. உ. வே: 
மதுராந்தகம்‌ ஸ்வாமி இப்போது எதிரியாய்‌ நிற்கிறார்‌. ' இவர்‌ ஏதோ வாசித்த 
வரேயொழிய வாசிக்காதவரன்றே. அவரைக்‌ : குறிப்பிடும்போது, :ே தவரீர்‌ 
அந்தகர்‌ அந்தகர்‌ என்றே குறிப்பிட்டு வருவது யுக்தமாகுமா? _ விஷயங்களில்‌ 
அவரை வாய்மாளப்பண்ணி விடுவதுபற்றி விசாரமில்லை. அந்த ஸ்வாமியைக்‌ 
குறிப்பிடும்போது  கெளரவமாகக்‌ . குறிப்பிட்டால்‌ நன்றாயிருக்கும்‌; இங்குப்‌ 
பல பேருடைய அபிப்ராயத்தை அடியேன்‌ முன்னின்று தெரிவித்தேன்‌... 


இத்யாதிகள்‌. எழுதியிருந்தார்‌. | 


ப ப ் 


| 


; ர்க்கு னன்‌; : அடியே டைய 

“ இதற்கு உடனே அவர்க்கு பதிலெழுதினேன்‌; அதாவது; அடியனுடை 
வரான்‌ நூலை தேவரீர்கள்‌ ஊன்றி நோக்கவில்லையென்று நினைக்கிறேன்‌ ; 
ஸ்ரீ. ௨, வே. மதுராந்தகம்‌ வீரராகவாசார்ய ஸ்வர்மி யென்றும்‌ மதுராந்தகம்‌ 
ஸ்வாமி யென்றும்‌, பலகால்‌ எழுதியிருக்கவில்லையா? இப்போது கடைசியாக வெளி 


மெதுர்ர்நிதுகம்‌ ஸ்வாமி'' என்று நிர்தேசித்திருப்ப்தைக' காண்லாகாதா? அடிக்கடி. 


வந்துள்ள்‌ 280 லக்கமுள்‌ள இதழில்‌ இரண்ட்ரவ்து' ஆஹ்‌ நிகம்‌ தொடங்கும்போதே , 


நிர்தேசிக்க நேரும்போது” 'மதுராந்தகர்‌' என்பதற்கு ஸம்க்ஷேபமாக: 'அந்தகர்‌"... 
என்று குறிப்பிடுவதைத்‌ தவறாக நினை க்கலாகாது--இத்யாதிகள்‌ எழுதினேன்‌. 
அதை அவர்‌ பெற்று “தேவரீர்‌ தெரிவித்திருக்கிற ஸமாதானம்‌ ஸரிதான்‌; பார்ப்‌ 


பவர்களுக்கு அந்தகரென்பது பரிஹாஸ வார்த்தைபோல்‌ படுமா தலால்‌ அதை 
மாற்றி வேறு விதமாக அமைத்தால்‌. நல்லது என்பதை அடியேன்‌ மறுபடியும்‌ 


விஜ்ஞாபிக்கிறேன்‌. மதுராந்தகம்‌ ஸ்வாமி தேவரீருடைய நூலுக்கு பதிலெழுது ' 


கிறாரா? என்பதைத்‌ தெரிந்து கொள்ள விரும்பிச்‌. சில ஆப்தர்களுக்கு. எழுதியிருந்‌ 
தேன்‌. பதில்‌ நூல்‌ எழுதிக்‌ கொண்டிருக்கிறாரென்றும்‌ மதுரையில்‌ அச்சிடுவதற்கு 
அனுப்பியிருக்கிறாரென்றும்‌ அச்சாகி வருகிறதென்றும்‌ . தெரிய வருவதாக என்‌ 
னுடைய உறவினரொருவர்‌ எழுதியிருக்கிறார்‌. அது விரைவில்‌. வெளிவ்ருமென்று 
நினைக்கிறேன்‌ அதையும்‌ கடாக்ஷித்து விட்டுப்‌ பிறகு கண்டம்‌ கண்டமாக 
லாமல்‌ ஒரே ஸஞ்சிகையில்‌ தேவரீருடைய கண்டனங்களை யெல்லாம்‌ வெளியிட்‌ 
டால்‌ வாசிப்பவர்களுக்கு ஸெளகரியமாயிருக்கு மென்பதும்‌ அடியேனுடைய 


13 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


“க 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
56 னி . ஸ்ரீராமா நுஜன்‌--291 , 


அபிப்பிராயம்‌!” என்று பதில்‌ எழுதினார்‌: அவர்‌ ஒரு பெரியமனிதராதலால்‌ அவரு 
“டைய நியமனத்திற்கு மதிப்பு கொடுக்கவேணுமென்று தோன்றிற்று, 


மற்றொரு முக்கியகாரணமும்‌ தெரிவிக்கலாகிறது. தமது£ஸாம்ராஜ்ய நூலில்‌: ' 


(ஆரம்பஸஞ்சிகையில்‌) பதின்மூன்றாவது வாக்யச்ரேணியில்‌-' ' 


“ஆக இவ்விருவரும்‌ [மதுராந்தகஸ்வாமியும்‌ ௮. 7.7. ஸ்வாமியும்‌]. ' 


பகவத்ராமாநுஜ தர்சநபாஹ்யர்களென்பது பன்னிரண்டாண்டுகளாக வ. | 


ஸித்தமாகியுள்ள து; இதைப்பற்றி வாயைக்கையைத்‌ திறந்திலரிவர்‌...... ஒரு 
பக்கத்தில்‌ .[அத்ராஸ்தி பஹு அஸாமஞ்ஜஸ்யம்‌ என்று] தேசிகஸ்‌-க்தி 
தூஷணமும்‌, மற்றொருபக்கத்தில்‌ [நிர்ப்பந்தாதேவ. இத்யாதிநா] பகவத்‌ 
ராமாநுஜ தூஷணமுமாகப்‌ போது போக்கி வருமிவர்கள்‌ எந்தப்ர்மா 
ணத்தைக்கொண்டு எந்த ப்ரமேயத்தை ஸாதிக்கவல்லவர்களோ, அதை 


மதயஸ்தர்களே நிர்ணயிக்கக்கடவர்கள்‌. இவர்கள்‌ திறத்தில்‌ வ்ருச்சிகதஷ்ட ' 


மலிம்லுசந்யாயத்தைப்‌ பலகால்‌ விளக்கியிருக்கிறோம்‌ ப்வி ்‌ 

லுச, தப்‌ ! ்கியிருக்கிறோம்‌. இவ்விருவரும்‌ விடை 
_ யிறுத்துத்‌ தீரவேண்டிய விஷயங்கள்‌ ஒன்றிரண்டல்ல; ஒரு நூறு தேறும்‌, 
எல்லாவற்றுக்கும்‌ விடை வெளியிட்டு விட்டோமென்று உலகவஞ்சனையாகச்‌ 


சொல்லிப்‌ பிழைக்கவும்‌ முடியா திவர்க்ளால்‌. எத்‌ ட்‌ ்‌ ( ரர்‌ 

கிக்‌, முடி ௨. எத்தனைவிஷயங்களுக்கு இவர்‌ 

“. கள்‌ விடையிறுத்தாக. வேண்டுமென்பதை ஸ்ரீடவே. 1௨08-௭1. 8. ணர்‌ 
யங்கார்ஸ்வாமி போல்வாரைக்‌ கேட்டால்‌ புத்தகம்‌ பாராதே கிடு கிடு வென்று “ 


வரிசையாகச்‌ சொல்லுவர்கள்‌.'' 


என்‌. றெழுதியிருத்தோம்‌. இங்கு *ராகவையங்கார்‌ ஸ்வாமிபோல்வாரை" என்று 


நாமெழுதியது வார்த்தைப்பாடு; இவ்விஷயத்தில்‌ “போல்வார்‌ வேட 
ப ன ்‌ D3 அவரைப்போல்வார்‌ வேர. 
வர்கிடையார்‌; அததநவயாலங்காரரீ தியில்‌ அவரைப்போல்வார்‌ அவர்தான்‌? 


அந்தஸ்வாமி சென்ற ஐப்பசி மாதத்தில்‌ சதாபிஷேகம்‌ கண்டருளினவர்‌; ஜ்ஞாந | 


சீலவயோவ்ருத்தர்‌. அந்தஸ்வாமி .இந்த ஸாம்ராஜ்யநூல்‌ வெளிவந்தவரைக்கும்‌ 


[80 பாராக்களையும]  பூர்த்தியாகக்‌ கடாக்ஷிந்து. அருளியுள்ள ஸ்ரீமுகம்‌ பாரத , 


நான்கு -பாஷைகளிலும்‌ நான்‌ எழுதிவெளியிட்டுள்ள எ நூ, ள்‌ 7 i 
5 ப்‌ ட்‌ ப்‌ > ப்‌ A ளை 
வெத்தெறித்துவிட்டு ஆயுச்‌ சேஷமுள்ள வரையில்‌ அஜ்ஞாத வாஸம்‌ செய்யே 

பது ஸத்யம்‌ என்று தேவரீர்‌ எழுதியிருப்பதைக்‌ கண்டுவைத்தும்‌ வாயையும்‌ 


மென்று தற்காலம்‌ நிறுத்திக்கொண்டேரம்‌, பலே தொடர்ந்து எழுதுவோ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


- எமுபத்தேறு பெரியார்களிண்‌ பொருமை; . 
ஸி முன்‌ தொட்ர்ச்சி-6) ட ஒர 
32. ' ஸ்ரீமது பாமா, காரப்பங்காடு சிங்கப்பெருமாள்‌ ஸ்வாமி. 


ஸ்ரீவைஷ்ணவ வுலகில்‌ ஸ்வாமியின்‌. புகழ்‌ அத்விதீயம்‌.. அடியேனுக்கு, 
இருபத்தைந்து வயது வரையில்‌ இந்த ஸ்வாமியின்‌ பரிசயம்‌. ஏற்படவில்லை. 
ஸ்ரீஉவே. திருக்கண்ணபுரம்‌ பட்டப்பா ஸ்வாமியோடு மிக “நெருங்கின பழக்க 
மிருந்த காலத்தில்‌ அவர்‌ இந்த ஸ்வாமியின்‌ ப்ரபாவாதி  சயங்களைப்‌ பலகால்‌ 
பன்னியுரைக்கக்‌ கேட்டிருந்தேன்‌. ஸ்வாமியை: ஸேவிக்க வேணுமென்றே ஒரு 
ஸமயம்‌ காரப்பங்காட்டுக்கு விடைகொண்டிருந்து ஸேவித்து வந்தேன்‌. பிறகு 
பலபர்யாயங்கள்‌ நெருங்கி ஸேவிக்கப்ராப்தமாயிற்று. ஸ்வாமி சிலவாண்டுகள்‌ நம்‌ 
பெருமாள்‌ ஸன்னிதியிலெழுந்தருளியிருந்து ஸ்ரீரங்கநாராயண ஜீயர்‌ மடத்தில்‌ 
ஸ்ரீபாஷ்ய பகவத்‌ விஷயப்ரவசனம்‌ செய்து கொண்டிருந்த காலத்தில்‌ சிலநாட்கள்‌ 
அணுகி வர்த்திக்கும்‌ பாக்கியம்‌ , நேர்ந்தது. ராஜமன்னார்‌  ஸன்னிதி, மதுரை, 
திருவல்லிக்கேணி: ஸ்ரீபெரும்பூதூர்‌ . முதலானவிடங்களில்‌ . ஸ்வாமியின்‌, உபற்யா 
ஸாம்ருத தாரைகளைப்‌ பருகும்‌ பாக்கியமும்‌ வாய்த்தது. ஸ்வாமியிடத்தில்‌ 
அடியேன்‌ கண்ட அதிசயம்‌ நம்முடைய உபய வேதாந்தக்ரந்தங்களிலும்‌, அனந்‌ 
தாழ்வானுடைய வேதாந்தவாதாவளியிலும்‌, மற்றும்‌ நவீந க்ரந்தங்களிலும்‌ 
யாவரும்‌ வியக்கத்‌-தக்கதான உபஸ்திதி விசேஷம்‌. இவ்விஷயத்தில்‌ -ஸ்ரீகாஞ்சியி 
லெழுந்தருளியிருந்த விரக்தி பாஷ்யகாராசார்ய ஸ்வாமியை ஒப்புச்‌ சொல்லலா 
மாயினும்‌, அந்த ஸ்வாமிக்கு க்ரந்த. ப்ரவசனங்கள்‌. தவிர உபந்யாஸங்களுக்கு 


வாய்ப்பு ஏற்படவில்லை. . இந்த ஸ்வாமிக்கு இரண்டுக்கும்‌ அவகாசம்‌ அமைந்‌ . 


திருந்தது. ஸ்வாமிக்கு ஜ்யோதிச்‌ சாஸ்த்ரத்திலும்‌ அபாரமான புலமையிருந்தது- 
ஸ்வாமியின்‌ திருத்தமையனாருடைய . திருக்குமாரர்‌ (அம்மாஞ்சி) வேங்கடாசாரிய 
ரென்பவர்‌ ஸ்வாமி பக்கலிலேயே உபயவேதாந்தங்களுமதி கரித்து வாக்மியாக 
இருந்தவர்‌. அகாலத்தில்‌ - பரமபதித்து..வீட்டார்‌.., தற்காலம்‌, ஸ்வாமியினுடைய 
தெளஹித்ரராய்‌ ஸ்வீக்ருத: புத்ரரான ஸ்ரீவேங்கடாசார்ய ஸ்வாமியின்‌ ப்ரபாவாதி 
சயம்‌ ஜகத்‌ விக்க்யாதம்‌, ஸ்ரீவைஷ்ணவக்‌ குழாங்களுடனே பல்லாண்டு வாழக. x 


33. ஸ்ரீமதுபயவே, எம்‌ பார்‌க்ருஷ்ணமாசார்யஸ்வாமி: 


ஸ்ரீரங்கத்திலே திருவவதரித்து., ப்ரசண்ட பண்டிதோத்தமராகப்‌ புகழ்‌ 
பெற்றவர்‌ இந்த ஸ்வாமி. அதீ தமத்யாபித மார்ஜிதம்‌ யச: ம்‌ என்ற பழமொழிக்கு 
இலக்கானவர்களில்‌ தலை நிற்பவர்‌ இந்த மஹாஸ்வாமி. எம்பார்‌ திருவம்ச ததவரா 
கையாலே கோயிலில்‌ ஸ்தலாசார்ய புருஷராக ,வெழுத்தருளியிருந்தார்‌ . தியாய 
வேதாந்தங்களில்‌ வாதப்போர்‌ நிகழ்த்தவல்ல மஹாவித்வத்‌ கேஸரியாக விளங்‌ 
கினவர்‌. ப்ரக்க்யாதராக எழுந்தருளியிருந்த கோஷ்டீபுரம்‌. ஸெளம்ய நாராயணா 
சார்யஸ்வாமி, திருவஹீந்திரபுரம்‌. கச்சிக்கிடாம்பி பாஷ்யகாரார்ய ஸ்வாமி 

10 ட - 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


24 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


96 ந ஸ்ரீராமாநுஜன்‌- 231 

தலானார்‌ ஸ்வாமியிடத்தில்‌ சாஸ்த்ரங்‌ 
டைய ப்ரசண்ட பாண்டித்யத்தை 
ள்‌ வாமியை 


உத்தமசீலி. ரங்கஸாமி ஐயங்கார்‌ ஸ்வாமி மு 
கள திகரித்துத்‌ தேறினவர்கள்‌. ஸ்வாமியினு ஆ 
யறிந்த குர்ஜரதேசத்தவர்கள்‌-ஸ்வாமிநாராயண ஸம்ப்ர தாயஸ்தாக வ: 2 
அந்த பராத்தத்திற்கு வரவழைத்து வடதால்‌ என்னுமிடத்திலுள்ள ஸம்ஸிக்ருத 
வித்யாலயத்தில்‌ ஸ்வாமியை ப்ரதாநாத்யாபகராக வைத்ததனால்‌ அத்தாட்டினர்‌ 
பலர்‌ வேதாந்தமதிகரித்துத்‌ தேறினார்கள்‌. அக்காலத்தில்‌ ஸ்வாமி தர்சன 'கரநதங்‌ 
கள்‌ பலவற்றை யெழுதுவதற்கு அவகாச மேற்பட்டது. அவை பெரும்பாலும்‌ 
அந்தேவாஸிகளால்‌ அச்சிடப்பட்டுமுள்ளன. ஸ்வாமியின்‌ ஜ்யேஷ்டதிருக்குமாரர்‌ 
ஸ்ரீமதுபயவே, எம்பார்‌, ராமாநுஜாசார்ய.ஸ்வாமி ஸம்ப்ராதாய க்ரந்த நிர்வாஹ 
துரந்தரராய்‌ பெங்களுரில்‌ சிஷ்யர்களுக்கு ப்ரவசனம்‌ செய்துவருகிறார்‌. ்‌ 
34. ்ரீமதுபயவே, கமிஸ்தலம்‌, அனநத்தாசார்யஸ்வாமி, 
. . இந்தஸ்வாமி திருநாட்டுக்கெழுந்தருளி 60 ஸம்வத்ஸரமானாலும்‌ ஸ்வாமி 
யினுடையபுகழ்‌ தென்னாட்டில்‌ மலிந்துள்ளது. ஸ்வாமி கபிஸ்தலத்தில்‌ அவதரித்த 
வராயினும்‌ திருநாங்கூரிலும்‌ திருவரங்கம்‌ பெரியகோயிலிலுமே பெரும்பாலும்‌ 
வாழ்ந்தவர்‌. திருமலை அனந்தாழ்வானுடைய திருவம்சத்தவர்‌. பகவத்விஷயம்‌ 
ஸாதிப்பதில்‌ அப்ரதிமமான' வல்லமைபெற்றவர்‌, அடியேன்‌ இளமையில்‌ ஸ்வாமி 
யினுடைய காலக்ஷேப கோஷ்டியில்‌ அந்வயித்திருக்கிறேன்‌.. விஷயங்களைப்‌ பூப்‌ 
பறித்தாற்போலே ஸாதிப்பதில்‌ மிகவிரகர்‌. ம்ருதுமதுரபாஷி. அனேகபர்யாயங்‌ 
கள்‌ ஈட்டுப்ரவசனம்‌ செய்தருளினவரென்று ப்ரஸித்தியுண்டு. அஸ்மதாசார்ய 
ரான ஸ்ரீஜகத்குரு, காதிஸ்வாமி ஒருஸமயம்‌ திருநாங்கூர்க்கு எழுந்தருளியிருந்த 
போது அடியேனும்‌ கூட விடைகொண்டிருந்தேன்‌. அப்போது இந்தஸ்வாமி 
அவ்விடத்திலெழுந்தருளியிருந்தார்‌. இவர்‌ காதிஸ்வாமியிடம்வந்து வார்த்தை 
யாடுகையில்‌ *பூவார்‌ திருமாமகள்புல்கியமார்பா!* : என்கிற திருவெள்ளக்குளப்‌ 
பாசுரத்தையும்‌ * அகலகில்லேனிறையுமென்கிற திருவேங்கடமுடையான்‌ பாசு 
ரத்தையும்‌ ஸமந்வயப்படுத்தி' மிகவினிதாக உபந்ய்ஸித்தருள, காதிஸ்வாமி பரம 
ஸந்தோஷமடைந்து விசேஷ்ஸத்காரம்‌ செய்தருளினார்‌. அவருடைய '"ஸ்வீகார்‌ 
திருக்குமாரரும்‌ வாக்மியாக இருந்து சிலவாண்டுகட்குமுன்‌ பு திரு நாடலங்கரித்‌ 
தார்‌. அவருடைய ஸ்வீகார திருக்குமாரர்‌ இப்போது வாக்மியாயிருந்து வருகிறார்‌. 
35. ஸ்ரீமதுபயவே, கோயில்‌, கேரஸித்தாசார்மாஸ்வராமி, 

_ திருக்கோட்டியூர்‌ கோவிந்தாசார்ய ஸ்வாமியென்றும்‌, நம்மாழ்வார்‌ ஸன்‌ 
னிதி கோவிந்தாசார்ய ஸ்வாமியென்றும்‌ வழங்கப்பெற்றவிவர்‌ கோயிலில்‌ நித்ய 
வாஸதிரதரரய்‌ 'தித்யப்ரவசன திஷ்ணாதராயெழுந்தருளியிரு ந்தார்‌. வியாகரண 
ல்‌ ஸம்ப்ர தாயக்ர ந்‌ தங்களை வரியடைவேகற்று வரியடைவே 
இற்‌ தைகய லதல படல க்கே மதல்‌ மவன்‌ 

த்‌! oe ப த்தப்ப oh மாள்‌ தவருமல்‌ தொண்டரடிப்பொடி 
யாழ்‌ ஸன்னிதிமுதலானவிடங்களில்‌ காலக்ஷேபம்‌ ஸாதித்துக்கொண்டே 
_ வாழ்நாளைக்‌ கழித்தவர்‌. பாஞ்சராத்ராகமங்களில்‌ மிக்கபரிசீலனை யுள்னவரென்பது 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


வ ததால்‌ டத லைப்‌ தானை 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எழுபத்தேழு பெரியார்களின்‌ பெருமை. 37 


்‌.] 


இவர்‌ ப்ரிஷ்கரித்து வெளியிட்டுள்ள பாரமேச்வரஸம்ஹிதைப்பதிப்பினால்‌ உலக 
மறிந்தது. கோயிலுக்குத்‌ திலகமாக நெடுநாள்‌ எழுந்தருளியிரு ந்தவர்‌; வடதிருக்‌ 
காவேரியில்‌ நித்யாநுஷ்டானம்‌ தவறாதவர்‌. * தோதவத்தித்‌ தூய்மறையோர்‌* 
என்ற பெரியாழ்வாரருளிச்‌ செயலுக்கு இலக்காக எழுந்தருளியிருந்‌ தவர்‌. த 


36. ஸ்நீமதுபயவே, மெய்யுவாசரர்யஸ்வா।மி:: 


திருவரங்கம்‌ பெரிய கோயிலிலேயே . மெய்யுவையங்கார்‌ 'ஸ்வாமியென்று 
மிக ப்ரஸித்தராக எழுந்தருளியிருந்த இந்த ஸ்வாமி திருநாடலங்கரித்து இருபத்‌ 
தைந்து வருஷமாகிறது. நியாயவ்யாகரண வேதாந்தங்களில்‌ தலஸ்பர்சியான. 
ஞானமுடையராயிருந்ததோடு ஸாஹித்யத்திலும்‌ 'அப்ரதிமமான பாண்டி த்‌ 
யம்‌ பெற்றவர்‌. அடியேன்பால்‌ இளமையிலிருந்தே பரமக்ருபையுள்ளவர்‌. அடி 
யேன்‌ மஞ்ஜுபாஷிணீ பத்திரிகை. நடத்திக்கொண்டிருந்தகாலத்தில்‌ ஸ்வாமி 
காரைக்குடியில்‌ எழுந்தருளியிருந்தார்‌. அப்போது பத்ரிகைக்கு வியாஸங்க 
ளெழுதியனுப்பிக்கொண்டிருந்தபடியால்‌ ஸ்வாமியினுடைய வைதுஷ்யத்தையும்‌ 
ஸம்ஸ்க்ரு தலேகன ஸாமர்த்தியத்தையும்‌ நன்கு அனுபவித்தவனடியேன்‌. பிறகு 
கோயிலில்‌ நித்யவாஸ நிரதராயெழுந்தருளியிருந்து திருமாளிகையிலும்‌, கீர்த்தி 
முர்த்தி, குவளக்குடி சிங்கமையங்கார்ஸ்வாமியின்‌ தென்னாசார்ய ஸம்ப்ரதாய பாட 
சாலையிலும்‌ உபயவேதாந்த க்ரந்தகாலக்ஷேபமும்‌ இதிஹாஸபுராண ப்ரவசனமும்‌ 
நெடுநாள்செய்து போந்தார்‌. ஸ்வாமியினுடைய திருக்குமாரர்‌ ஸ்ரீ உவே..மெ. 
ஸுஈந்தரராஜாசார்யர்‌ தீபாதுத்பந்ந ப்ரதீபமாகவிளங்கி ஸமீபகாலத்திலேயே 
திரு நாடலங்கரித்தார்‌. அவர்‌ அடியேனுக்கு தக்ஷிணோபாஹு: என்னும்படி 
யிரு ந்‌ தவர்‌. க ஸல Ro க 


37. ஸ்ரீஉளே. பஹுகுடும்‌ ப ஸ்ரீதிவாஸாசாரியர்ஸ்வரமி. . 


முன்னம்‌ : ப்ரஸ்தாவித்த சிங்கப்பெருமாள்ஸ்வாமியின்‌' பாகிநேயர்‌ இவ 
ரென்று நினைவு. இவர்‌: ்‌ஸ்ரீராஜமன்னார்‌,'_.ஸன்னிதிக்க௫ த்த சேனங்குளத்தில்‌ 
வாழ்ந்து மாதுலர்முதலாஞாரிட்த்தில்‌' வித்ப்ரகீரீஹ்ணம்ப்ண்ணி ப்ரபலபாண்டித்யம்‌ 
ஸம்பா தித்துத்‌ திருவரங்கம்‌ பெரியகோயிலில்‌ நித்யவாஸமாக எழுத்தருளியிருந்து 
உபயவேதாந்த ப்ரவசனம்செய்து கொண்டிருந்தார்‌. அடியேனுக்குப்‌ பரமஸ்நிக்த 
கோடியில்‌ சேர்ந்திருந்தார்‌. இவருடைய பாண்டித்யமும்‌ ரவி கமும்‌ அழ்யா 
த்ருசம்‌, பல நூற்றுக்‌ கணக்கான ச்லோகங்களும்‌ செய்யுள்களும்‌ இந்த ஸ்வாமிக்கு 
வாசோவிதேயம்‌. கோயிலில்‌ ஸ்ரீரங்க நாச்சியார்‌ ஸன்னிதி முன்‌ மண்டபத்தில்‌ 4 
அடிக்கடி உபந்யாஸங்கள்‌ ஸாதித்துக்‌ கொண்டிருந்தவர்‌. அடிக்கடி அடியேன்‌ 
நெருங்கிப்‌ பழக நேரும்போது தம்முடைய சாடுக்தி சமதுர்ய்‌ விசேஷங்களைக்‌ 
காட்டியருள்வர்‌. ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ. வானமாமலை. சின்ன தபு ஸ்வாமி 
நியமன த்தினால்‌ இந்த ஸ்வாமி 'சிலவருஷகாலம்‌ நந்திபுர விண்ணகர மென்கிற 
நாதன்‌ கோவிலில்‌ எழுந்தருளியிருக்க நேர்ந்தது. அப்போது அடியேன்‌ 
யாத்திரையடைவில்‌ அங்கே விடைகொள்ள நேர்ந்தது. மூன்று நான்கு நாட்‌ 
கள்‌ *இருநிலத்திலினிதின்‌பமெய்தலாமே* என்கிற திருநெடுந்தாண்டகப்‌ 


CC-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


98 ்‌ ஸ்ரீராமாநுஜன்‌--291 
பாசுரத்தை -நினைப்பூட்டுவன . வாயிருந்தன. இவர்‌ திருநாடலங்கரித்து: பக்கு 
வருடங்களுக்கு மேலாயிற்று. 050: (ப. ஆர்ந்த பம்‌, 

38. ஸ்ரீமதுபயவே, பஹ-குடும்பி வரதரசாரியர்ஸ்‌ வாமி. ஸு 
மேலே 'ப்ரஸ்தாவித்த ஸ்வாமியின்‌ திருத்தமையனார்‌ இந்த தகிக்க. 
ஸ்வாமி. முன்னம்‌ இந்த ஸ்வாமியை ப்ரஸ்தாவிக்க வேண்டியிருக்க. ல்‌ அம 
முன்னம்‌ ப்ரஸ்‌. தவித்தது அடியேனுக்கு விளைந்த பரிசயத்தின்‌ “ரதத வ்‌ 
பற்ற. இந்த ஸ்வாமியும்‌ நியாய வேதாந்தங்களில்‌ நிபுணராய்‌ த்க்‌ வத்தக்‌ 
க்ரந்த காலக்ஷேபமேபோதுபோக்காக எழுந்தருளியிரு ந்தவா. இந்த ஸ்வா 1 
ப்ரவசனங்கள்‌ திருவல்லிக்கேணி வானமாமலை மடத்தில்‌ நெடு aS நடந்து 
கொண்டிருந்ததை நேராக அறிவேன்‌. பரம ப்ராமாணிகபத்ததியில்‌ . ஆடம்பர 
டம்பங்களின்‌ றிக்கே ஸாத்விகஸரணியில்‌: கால க்ஷேபம்‌ ஸாதித்துக்‌ கொண்டிருந்‌ 
தவர்‌. இந்த ஸ்வாமியின்‌ மூத்ததிருக்குமாரர்‌ ஸ்ரீமான்‌ ராமா நுஜாசாரியரென்‌ ட்ப 
மஹா மேதாவியாய்‌ விமர்சகுசலராய்‌ அண்ணாமலை யூனிவர்ஸிடியில்‌ பணியாற்றி 
வருகின்றார்‌. இந்த ஸ்வாமியின்‌ திருத்தமையனாரொருவர்‌ சேனங்குளத்திலேயே 
யிருந்து கொண்டு ஸாங்கவேதாத்யயனம்‌ செய்து மன்னார்குடியில்‌ ஸ்ரீ ராஜ 
கோபாலனுக்கு வேதபாராயணம்‌ செய்து கொண்டிருக்கையில்‌ அங்கு உத்ஸவ 
- ஸேவார்த்தமாக விடைகொண்டிருந்த அடியேனுக்குப்‌ பரமஸ்‌ நிக்தரானார்‌. 
ஸஹோதரர்களான இம்மூவரும்‌ அடியேனுடைய சிந்தனையில்‌ திகழ்பவர்கள்‌. ட 


39. ஸ்ரீமதுபயவே. ஸ்வர்ணம்‌ க்ருஷ்ணமாசரர்ா! ஸ்வாமி. 

ஸ்ரீ முஷ்ணம்‌ ஸ்வாமி யென்றும்‌ ஸ்வர்ணம்‌ ஸ்வாமி யென்றும்‌ விக்க்யா தரா 
மிருந்த கருஷ்ணமாசார்யஸ்வாமி ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸேத்யாதி. இஞ்சிமேட்டழகிய 
சிங்கர்க்கு பூர்வாச்ரமத்தில்‌ ஆசார்யராக விளங்கினவர்‌; 'மஹா சிஷ்டாக்ரேஸரர்‌. 
நெருப்பையும்‌ 'அலம்புகிறவர்‌' என்றால்‌ அதிசயோக்தி யாகாது: ' இப்போது நடை 
பெறுவது ப்லவங்கஸம்வ்த்ஸரம்‌, . முந்தின. ப்லவங்க ஸம்வத்ஸரத்தில்‌ தையமா 
வாஸ்யை. மஹோத்ஸவம்‌ ' ஸேவிக்கத்‌.' திருநாங்கூரெழுந்தருளியிருந்த ஸ்ரீமத்‌ 
ஜகத்குரு காதி ஸ்வாமியோடுகூட அடியேன்‌ விடை கொண்டிருக்கையில்‌ இந்த 
ஸ்வர்ணம்‌ ஸ்வாமியும்‌ இஞ்சிமேடு (பூர்வாச்ரம) ஸ்வாமியும்‌ அங்கே யெழுந்தருளி 
யிருத்தார்கள்‌. சிஷ்யாசார்ய க்ரமத்தின்‌ அழகை அங்கே அநுபவிக்க: நேர்ந்து 
அகங்குழைந்தது. இரு ஸ்வாமிகளும்‌ அப்போதே [குறட்பிரமசாரியான] அடி 
யேன்பால்‌ விசேஷ கடாக்ஷஞ்‌ செய்தருளினபடியை நினை க்குங்கால்‌ நெஞ்சமுருகு 
கின்றது. அப்போது ஸ்வாமிகள்‌ பாதசாரமாகவே யெழுந்தருளுகிறபடியாதலால்‌ 
சில நாட்களில்‌ ஸ்ரீ காஞ்சிக்‌ கெழுந்தருளி ஸன்‌ னிதி வீதியில்‌ பருத்திப்பட்டு 
திருவேங்கடாசார்ய “ ஸ்வாமி திருமாளிகையில்‌ எழுந்தருளியிருந்துகொண்டு 
ஈட்டு ப்ரவசனம்‌ தொடங்கினார்‌ ஸ்வர்ணம்‌ ஸ்வாமி, சில நாட்களில்‌ அடியேனும்‌ 
தடு சரவணம்‌ செய்ததுண்டு. அநுகரிக்கத்தக்கபத்ததியாயிரு ந்தது. 


. (தொடரும்‌.) 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஆழ்வாரெம்பெருமானார்‌ ஜீயர்‌ இருவடிகளே சரணம்‌ 


ஆழ்வார்‌ திருநகரி-மாறன்‌ செந்தமிழ்மகா நாட்டின்தொடக்கத்‌ தில்‌(17-2- 68) 
ஸ்ரீகாஞ்ரீ. 1, 8, டப பட மிய முன்னுரை விண்ணப்பம்‌. 


கி 
_ வெண்பா -- 
மாறனில்‌ மிக்குமோர்‌ தேவு முளதேயென்‌ 
றீறில்‌ புகழோங்க வீந்தசொல்‌--தேறிடின்‌ A 
சேமங்‌ குருகையோ வென்‌ றுலவுஞ்‌ செய்யுட்கே 
சேமம்‌ பொலியுஞ்‌ சிறந்து. ்‌ 


(இதன்‌ கருத்து.) இருவாய்மொழியில்‌ (2-2-8) *ஏறனைப்பூவனை யென்று 
தொடங்கும்‌ பாசுரத்தினீற்றடி *மாறனில்‌ மிக்குமோர்‌ தேவுமுளதே* என்றுள்ளது. 
இதில்‌ மாறனில்‌ என்னும்‌ முதற்சொல்‌ “மால்தனில்‌” என்று பிரிந்தேயாகவேணுமென்கிற 
நிர்ப்பந்தமில்லை; மாறனில்‌ என்றேரின்று குருகூர்‌ மாறனிற்காட்டிலும்‌ 'மிக்கதொரு 
தெய்வமுள தோவென்று ஸ்ரீ மதுர கவிகள்‌ தருவுள்ளம்பற்றிக்‌ குதுகலித்தவா று போல 
நாமும்‌ கதக்‌ குறையில்லை. இப்பொருளில்‌, முன்னேயுள்ள மூன்றடிகளும்‌ 

ட்‌ ] பொருந்துமோ? எனின்‌, நன்கு பொருந்தும்‌, திருப்பதிகளில்‌ 
வாழும்‌ பெரியார்களை ஆழ்வார்கள்‌ குலாவிக்‌ கூறுமிடத்து *செந்‌ 
தாமரை மேலய(னோடு இவனுமனைய பெருமையோர்‌* என்றும்‌, *வண்‌ 
சிவனுமயனுந்தானுபொப்பார்‌ வாழ்‌* என்றுங்‌ கூறியிருப்பது கர்ண்‌ 
இரோம்‌. ஏற்னை வேறன்றி -' *நுண்ணுணர்வின்‌ நீலார்கண்டத்‌ 
தம்மான்‌* என்றாழ்வார்தாமே அருளிச்செய்யும்படி ஸர்வ்ஜ்ஞுனென்று 


நோக்கிப்‌ பெருமாள்‌ இளையோனிடஞ்‌ சொல்லுகையில்‌ *வில்லார்‌ 

ன்‌ 3 தோளிளைய வீர! விரிஞ்சனோ விடைவலானோ?* (கம்பர்‌) என்றது 
மிங்கே பனைக்கத்தகும்‌. பூவனை வேறல்‌ றி- நால்வேதம்‌ வல்ல நான்முகனென்னலாம்‌ 
படியென்கை, பூமகள்‌ தன்னை வேறன்‌ நி--*வேரிமாருத பூமேலீருப்பாள்‌ வினை $ர்க்கு 
மாபோலே *பண்டை வல்வினைபாற்‌ றியருள்பவரிறே ஆழ்வாரும்‌. ஆக, ஏறன்‌ பூவன்‌ 
பூமகள்‌ என்னுமிவர்களில்‌ அபேதமாக நீனைத்து ஆழ்வாரை நிலத்தேவர்‌ தொழுவ ரென்க. 
மேல்தன்னை மீஇட நிமிர்ந்து (இருவிருத்தத்தில்‌) “விண்ணுளாரிலுஞ்‌ €ரியரே'' என்‌ றருளிச்‌ 
செய்தபடியே விண்ணுளாரிற்காட்டி லும்‌ ஏர்மைபெற்று என்றபடி, மண்கொண்ட - 
ப்ரபந்நஜன கூடஸ்தராகையாலே மண்ணுளாரனைவரையும்‌ அடி மைப்படுத்திக்கொண் 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


பேர்பெற்ற பரமவெனென்னலாம்படி யென்கை. திருவடியை 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


2 மாறன்‌ செந்தமிழ்‌ மகாநாட்டில்‌ விண்ணப்பம்‌ 


டவர்‌. அவர்‌ யாவரெனின்‌? மாறன்‌ நம்மாழ்வார்‌. அவரிற்காட்டிலும்‌ மிக்கதோர்‌ 
தெய்வமுண்டோ? என்று பாசுரத்தின்‌ பொருள்‌ நன்கு பொருந்தக்‌ குறையில்லை. 


ஆக, இத்தகைய பொருள்கொண்ட பாசுரத்தை நோக்கின்‌, [சேமங்குருகையோ 
என்றுரைக்குஞ்‌ செய்யுட்கே சேமம்‌ பொலியுஞ்‌ சிறந்து] “சேமங்குருகையோ செய்ய 
தருப்பாற்கட லோ, நாமம்‌ பராங்குசமோ நாரணமோ,--தாமம்துளவோ வகுளமோ 
தோளிரண்டோ நான்குமுளவோ பெருமானுனக்கு”' என்று பிரசித்தமான செய்யுளில்‌ 
ஆழ்வார்க்கும்‌ எம்பெருமானுக்கும்‌ தெரிவிக்கப்பட்டுள்ள ஒற்றுமை நயம்‌ சேமம்‌ 
பெற்றதாம்‌--என்பது மேலே குறித்த வெண்பாவின்‌ கருத்து. 


இதனால்‌ மங்களாசரணஞ்செய்து, மேல்‌ ஆழ்வாரருளிச்செயலின்‌ 
அதிசயங்களிற்‌ சிலவற்றை வீண்ணப்பஞ்செய்வோம்‌. . 


ஆழ்வார்களுள்‌ நம்மாழ்வார்‌ அவதார முறையில்‌ ஜ்ந்தாமவராயினும்‌ பல காரணங்‌ 
களையிட்டு இவரே முதன்மை பெற்றிருப்பர்‌, சடகோபர்‌, சடாரி, பராங்குசர்‌, வகுளா 
பரணர்‌, காரிமாறன்‌, திருநாவீறுடைய பீரான்‌ என்னும்‌ இவை முதலான இருநாமங்களும்‌ 
இவ்வாழ்வாருடையன வே, இவருக்கு நம்மாழ்வார்‌ என்னும்‌ திருநாமம்‌ சிறப்புப்‌ பெயராக 
ஸ்ரீ ரங்கநாதன்‌ மூலமாகக்‌ கிடைத்ததாம்‌. நான்கு வேதங்களின்‌ சாரமாக இவர்‌ அருளிச்‌ 
செய்தவை திருவிருத்தம்‌, திருவாசிரியம்‌, பெரிய திருவந்தாதி, தருவாய்மொழி என்னும்‌ 
நான்கு திவ்வியப்‌ பிரபந்தங்களாம்‌. மற்றுள்ள ஆழ்வார்களின்‌ திவ்வியப்‌ பிரபந்தங்களைக்‌ 
- காட்டிலும்‌, இவ்வாழ்வாருடைய மற்ற மூன்று தீவ்வியப்‌ பிரபந்தங்களையுங்‌ காட்டி லும்‌ 
திருவாய்மொழியே “மிக்க மேன்மைபெற்று விளங்குவது. கம்பர்பெருமான்‌ இயற்றிய 
சடகோபரந்தாதியில்‌ “தேவிற்‌ சிறந்த திருமாற்குத்தக்க தெய்வக்‌ கவிஞன்‌, பாவிற்‌ சிறந்த 
திருவாய்மொழி பகர்‌ பண்டிதனே”” என்றுள்ள செய்யுளினால்‌ - ஈம்மாழ்வாருடையவும்‌ 
திருவாய்மொழியினுடையவும்‌ மேன்மையைச்‌ சுருக்கமாக உணரலாம்‌, 


திருவாய்மொழியானது நூறு பதிகங்களாக அமைந்த ஆயிரத்தொரு நூற்றிரண்டு 
செய்யுள்களை உடையது. நூறு பாடல்களை “ஒரு பத்து' என வழங்கும்‌ வைணவ சம்பிர 
தாயப்படி பத்துப்பத்தாக அமைந்தது இது, இப்பிரபந்தம்‌ முழுவதும்‌ அந்தாதித்‌ 
தொடையில்‌ பாடப்பட்டது. இவர்‌ அருளிச்செய்த மற்ற மூன்று திவ்வியப்‌ பிரபந்தங்‌ 
களும்‌ அந்தாதியே, இவ்வந்தாதி, சொற்றொடர்‌ நிலை, பொருட்டொடர்‌ நிலை என்ற 
தொடர்‌ நிலைவகை இரண்டனுள்‌ சொற்றொடர்‌ நிலையெனக்‌ கருதத்‌ தக்கதாயிருக்கும்‌. 
நெடுக ஒரு கதையாகக்‌ -கூறுதலல்லாமல்‌ தோத்திர ரூபமாக அருளிச்செய்யப்பட்ட 
பாசுரங்களாதலால்‌: சொற்றொடர்‌ மிலையந்தா இயாகக்‌ ' கொள்ளக்‌ குறையில்லையாயினும்‌ 
இதிலுள்ள பாசுரங்கள்‌ பொருளில்‌ ஒன்றையொன்று தொடர்ந்து நிற்பது தோன்ற 
அறிவிற்‌ சிறந்த ஆசிரியர்கள்‌ வியாக்யொனித்தருள்வதனால்‌ இது பொருட்டொடர்‌ நிலையு 
மாம்‌, “பொருளினுஞ்‌ சொல்லினுமிருவகை 'தொடர்‌ நிலை”? என்னும்‌ தண்டியலங்காரச்‌ 
"சூத்திரத்தின்‌ உரையில்‌, “*இரண்டென்னாது வகை என்ற மிகையான்‌ மூன்றாவது 
பொருளினுஞ்‌ சொல்லினும்‌ தொடர்தலுமுண்டெனக்‌ கொள்க" என்றுள்ளது. அதற்குத்‌ 
_ திருவாய்மொழியே சான்றாமெனக்‌ கொள்க, சொற்றொடர்‌ நிலையந்தாதிக்குச்‌ கன்‌ 


படர்‌! Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


மாறன்‌ செந்தமிழ்‌ மகாநாட்டில்‌ வீண்ணப்பம்‌ 3 
உ ட ப ப ப ப ட வ து ததத க த கைகளை 
பல பிரபந்தங்களும்‌, பொருட்டொடர்‌ நிலையந்தாஇக்குச்‌ சான்றான பல பிரபந்தங்களும்‌ 
காணக்‌ இடைப்பினும்‌, பொருளினுஞ்‌ சொல்லினுந்‌ தொடரும்‌ அந்தாதிக்குத்‌ இருவாய்‌ 
மொழியே தக்க சான்றாமென்க. | 


தொல்காப்பியத்துச்‌ செய்யுளியலிற்‌ கூறப்பட்ட அம்மை, அழகு, தொன்மை, 
தோல்‌, விருந்து, இயைபு, புலன்‌, இழைபு--என்ற எண்வகை வனப்பினுள்‌ இந்த நூல்‌ 
விருந்தென்னும்‌ வனப்பின்பாற்படும்‌. “விருந்தே தானும்‌ புதுவது கிளந்த யாப்பின்‌ 
மேற்றே'' என்ற தொல்காப்பியச்‌ சூத்திர உரையில்‌ ௩ச்சனார்க்‌னியர்‌ “விருந்து தானும்‌ 
பழங்கதை மேலதன்றிப்‌ புதிதாகத்‌ தாம்‌ வேண்டியவாற்றாற்‌ பல செய்யுளும்‌ தொடர்ந்து 
வரத்‌ தொகுத்துச்‌ செய்யப்படுக்‌ தொடர்நிலை மேலது” என்றுரைத்து, “அது 
முத்தொள்ளாயிரமும்‌, பொய்கையார்‌ முதலாயினோர்‌ செய்த அந்தாதிச்‌ செய்யுளும்‌ என 
உணர்க'' என்று முடத்திருத்தல்‌ காண்க, 


திவ்வியப்‌ பிரபந்தங்கள்‌ எல்லாவற்றினுள்ளும்‌ தருவாய்‌ மொழியின்‌ ஏற்றத்தை 
ஸ்ரீமந்காதமுனிகள்‌ முதலான முன்னோர்கள்‌ உலகமறியச்‌ செய்‌இருக்கும்‌ வகையோன்று 
கேண்மின்‌. மற்றைப்‌ பிரபந்தங்கள்‌ விஷ்ணுவாலயங்களில்‌ இருவீதிகளிலும்‌ ஓதப்படுவது 
போல. இருவாய்மொழியை ஒருபோதும்‌ வீதியில்‌ ஒதலாகாதென்றும்‌, எம்பெருமானோ 
ஆழ்வாராசாரியர்களோ ஆஸ்தான த்தல்‌ எழுந்தருளியிருக்கும்போ:து மட்டுமே சேவிக்கத்‌ 
தக்கதென்றும்‌ பெரியாரிட்ட கட்டளை இற்றைக்கும்‌ பரிபாலிக்கப்பட்டுவருவது இவ்வியப்‌ 
பிரபந்தங்கள்‌ வழங்கும்‌ நாடுகளிலெங்கும்‌ காணத்‌ தக்கதாம்‌. திருவாய்‌ மொழியிலுள்ள 
தெல்லாம்‌ வேதப்‌ பொருள்களேயென்றும்‌; வேதப்‌ பொருள்களைத்‌ திரட்டி, நம்மாழ்வார்‌ 
இருவாய்மொழி பாடியருளாஇருப்பின்‌ வைண வக்‌ -ே கா யில்‌ களி ல்‌ நடைபெறும்‌ 
இருவிழாக்கள்‌ சிறிதும்‌ சோபிக்கமாட்டாவென்‌ றும்‌ கம்பர்பெருமான்‌ துணிந்து கூறியுள்‌ 
ளார்‌, சடகோபரர்தா தியில்‌: ர்‌ க 
“ அந்தமிலா மறையாயிரத்‌ தாழ்ந்தவரும்‌ பொருளைச்‌ 

செந்தமிழாகத்‌ இருத்திலனேல்‌, நிலத்தேவர்களும்‌ 

தந்தம்விழாவு-மழகுமென்னாம்‌* தமிழார்‌ கவியின்‌ 

பந்தம்‌ விழாவொழுகுங்‌ குருகூர்வந்த பண்ணவனே."' 
என்பது அந்தச்‌ செய்யுள்‌, 

வடமொழி வேதப்‌ பொருள்களே இருவாய்மொழியில்‌ விளங்குவன வென்பதைக்‌ 

கம்பர்‌ எதுகொண்டு உணர்ந்தாரெனின்‌; வேதக்கடல்‌ குடைந்தாடி.ன பமியுபபிட்ப்‌ 
ஆளவந்தார்போல்வாரான பேராசிரியர்கள்‌ பரிக்கரகித்தது கொண்டேயேன்க. தத்துவம்‌, 
ஹிதம்‌, புருஷார்த்தம்‌ என்னும்‌ மூவகைப்‌ பொருள்களையும்‌ வடமொழி வேதங்களிலிருக்கது 
உய்த்துணர வல்லவர்களான அப்பேராசிரியர்கள்‌ அவற்றைவிட்டு இப்பக்‌ ல 
தஞ்சமாகக்‌ கொண்டும்‌, இவற்றுக்குத்‌ திவ்வியப்‌ பீரபந்தமென்று இப்பா நட்‌ இவ்‌ ற்‌ றில்‌ 
பாடப்பெற்ற தலங்களைத்‌ இவ்விய தேசமென வழங்கியும்‌, இவற்றைப்‌ பாடினவர்களைத்‌ 
இவ்விய ஸ-ரிகளென்று றப்பித்தும்‌ போந்ததைக்‌ குறிக்கொள்பவர்கட்கு இவ்வேற்றங்க 
ளெல்லாம்‌ தெற்றென விளங்கும்‌. 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ச்‌ 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


4 மாறன்‌ செந்தமிழ்‌ மகாநாட்டில்‌ விண்ணப்பம்‌ 


்‌ இவ்வியப்‌ பிரபந்தங்களான நாலாயிரம்‌ பாசுரங்கட்கும்‌ பெரியவாச்சான்பிள்ளை 
யென்னும்‌ பேராசிரியர்‌ வியாக்‌யொனமிட்டருளினர்‌. தருவாய்மொழியாயீரத்திற்கு 
மட்டும்‌, இருக்குருகைப்பிரான்‌ பிள்ளானென்னும்‌ ஆசிரியர்‌ ஆறாயிரப்படி யுரையும்‌; 
நஞ்சீயர்‌ ஒன்பதினாயிரப்படியும்‌, பெரியவாச்சான்பிள்ளை இருபத்‌ தநாலாயீரப்படியும்‌, 
வடக்குத்‌ தருவீதிப்பிள்&ை ஈடு முப்பத்தாறாயிரப்படியும்‌, வாதிகேஸரி அழகிய மணவாளச்‌ 
யர்‌ பன்லீராயீரப்படியும்‌ ஆக: ஐந்து வியாக்கயானங்களை யருளிச்செய்தார்கள்‌, இவை 
தவிர, இருவாய்மொழியின்‌ சாரப்‌ பொருள்‌ கூறும்‌ வகையில்‌ வேதாந்த ஆசிரியர்‌, 
மணவாளமாமுனிகள்‌ முதலான ஆசாரியர்கள்‌ வடமொழி தென்மொழிகளில்‌ அருளிய 
நூல்களுமுள்ளன. இருவாய்மொழிக்குப்‌ பிரதான வியாக்கியானகர்த்தாவான வடக்குத்‌ 
தருவீதிப்பிள்ளையின்‌ இருப்புதல்வரான பிள்ளைலோகாசாரியர்‌, அழகிய மணவாளப்‌ 
பெருமாள்‌ நாயனார்‌ என்னும்‌ ஆசிரியர்‌ இருவர்‌ முறையே அருளிச்செய்த ஸ்ரீசசனபூஷண 
மும்‌ ஆசார்ய ஹ்ருதயமும்‌ இருவாய்மொழியின்‌ அரியபெரிய பொருள்களையே ஆராய்ச்சி 
முறையில்‌ ஆழ்ந்து அற்புதமாக வெளியிட்டிருப்பனவாம்‌. இவற்றுள்‌ ஆசார்யஹிருதய 
நூலின்‌ பெருமை அளவிடற்பாலதன்று, திருவாய்மொழியின்‌ ஒப்புயர்வற்ற பெருமை 
களும்‌ சீரிய பொருள்களும்‌ அந்நூலில்‌ உணர்த்தப்படுவதுபோல்‌ வேறு எந்நூலிலுமில்லை 
யெனின்‌ மிகையாகா து. ்‌ 


இனித்‌ திருவாய்மொழியில்‌ உட்புகுந்து ல மருமங்களையும்‌ தத்துவங்களையும்‌ 
உணர்த்துவோம்‌. வடமொழி வேதத்தை முதன்முதலாக நான்முகக்‌ கடவுள்‌ பிரவசனஞ்‌ 
செய்ததுபோல இத்‌ தமிழ்வேதத்தையும்‌ ஈம்மாழ்வார்‌ நான்முகன்போலவேயிருந்து 
வெளியிட்டருளினார்‌. எங்ஙனேயென்னில்‌; ஆழ்வார்‌ தாம்‌ ஒருவரே திருவாய்மொழியைப்‌ 
6 ,சினரெனினும்‌ நான்குமுகமாகப்‌ பேசியுள்ளபடியை இதனில்‌ காண்கிறோம்‌. தாம்‌ 
குருகூர்ச்‌ சஉடகோபனாகவே (ஆண்மை மாறாமல்‌) இருந்துகொண்டு பேசின து ஒரு வகை. 
இங்ஙனே பேசினவை எழுபத்துமூன்‌ று பதிகங்கள்‌. ஆண்மைநீங்கப்‌ பெண்மையெய்‌ தி, 
அதில்‌ தலைமகளென்றும்‌ தாயென்றும்‌ தோழியென்றும்‌ பாவனை கொண்டு பேன 
வகைகள்‌ மூன்று, தலைமகள்‌ பாசுரமாக நிகழ்ந்தவை பதினேழு பதிகங்கள்‌, தாய்ப்‌ 
பாசுரமாக நிகழ்ந்தவை ஏழு பதிகங்கள்‌, தோழி பாசுரமாக நிகழ்ந்தவை மூன்று 
பதிகங்கள்‌. ஆக :நான்குமுகங்களால்‌ பாடப்பெற்றது நூறு பதிகங்கள்கொண்ட 
திருவாய்மொழியாயிரம்‌. இயற்கையான ஆண்மையைவிட்டுப்‌ பெண்‌ பாவனை கொள்வது 
எதற்காக? அப்‌ பெண்பாவனையிலும்‌ மகள்‌, தோழி, தாய்‌ என்னும்‌ வேற்றுமைகள்‌ 
எதற்காக? என்ற கேள்விகளுக்குச்‌ சுருக்கமான விடை கேண்மின்‌, புருஷோத்தமனான 
ப்கவானையநுபவிக்குமிட்த்‌ து ஆண்மை விலகுவதும்‌ பெண்மை புகுவதும்‌ இயல்பு. உலகில்‌ 
நாயகி தனது நரயகனொருவனுக்கே அடிமைப்பட்டி ருத்தலாகிற பாரதந்திரியத்‌ த்ன்மை 


யைக்‌ கொண்டிருக்குமாறுபோல, பரமபக்தர்கள்‌' எம்பெருமானொருவனுக்கே அடிமைப்‌ 
பட்டிருக்குந்தன்மை இடப்பட்டு விளங்குவதுதான்‌ பெண்‌ பாவனையின்‌ மருமம்‌. இதனைக்‌, 


குலசேகராழ்வார்‌ தமது திருமொழியில்‌ வித்துவக்‌ கோட்டம்மான்‌ பதிகத்தில்‌ 
“டகொண்டானையல்லாலறியாக்‌ குலமகள்‌ போல்‌” என்ற பாசுரத்தனால்‌ விளக்கினர்‌. 
ஆழ்வார்‌திறத்துக்காணும்‌ ்‌. பெண்மை சாமானியமானதன்‌ று; “கடிமாமலர்ப்பாவை 
யொப்பாள்‌ "என்றும்‌ “பின்னைகொல்‌ நிலமாமகள்கொல்‌.இருமகள்கொல்‌ பி றந்திட்டாள்‌”” 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


மாறன்‌ செந்தமிழ்‌ மகாநாட்டில்‌ விண்ணப்பம்‌ 5 


ன ண அட அ அ அ அ TN 2 ன 


என்றும்‌ கூறியுள்ளபடி யே ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேலியென்னும்‌ தேவதேவ இவ்ய 
மஹிஷிகளின்‌ பாவனையேயுள்ள து. எம்பெருமான்‌ அத்தேவி மாரிடத்துக்‌ காதல்‌ 
கொண்டதுபோலவே ஆழ்வாரிடத்தங்‌ காதல்‌ கொண்டிருப்பது பலபல பாசுரங்களினால்‌ 
நன்கு விளங்கும்‌. மகள்பாசுரமாக வெளிவரும்‌ பதிகங்களில்‌ எம்பெருமானைப்‌ 
பெறுதலில்‌ ஆழ்வார்க்கு உள்ள விரைவுமிகுதி காணலாகும்‌. தாய்ப்‌ பாசுரமாக வெளி 
வரும்‌ பதிகங்களில்‌ பேற்றுக்கு விரையவேண்டாத .இண்ணிய உறுதி காணலாகும்‌. 
தோழி பாசுரமான பதிகங்களில்‌ ஆழ்வாரும்‌ எம்பெருமானுமாகற தலைவிக்கும்‌ தலை 
மகனுக்குமுள்ள ஒழிக்க வொழியாத உறவு அற்புதமான முறையில்‌ விளக்கப்பெறும்‌. 


உபயவேதாந்தப்‌ பீரவர்த்தகர்களென்‌ று விருதுபெற்ற ஆளவந்தார்‌ எம்பெருமானார்‌ 
கூரத்தாழ்வான்‌ (அவரது இருக்குமாரரான) பட்டர்‌ நம்பிள்ளை முதலான மஹா 
வித்துவான்கள்‌ கைக்கொண்டு அரும்‌ பெரும்‌ போருள்களைக்‌ கங்காப்ரவாஹம்‌ போன்ற 
உபக்யாஸங்களினால்‌ பெருக்கியதுகாரணமாகவே திருவாய்‌ மொழி மிக மேம்பாடுற்றது. 
அத்தகைய பொருள்களில்‌ சலவற்றையே இங்கு விவரிக்க விரும்புகின்றேன்‌. ்‌ 


இருவாய்மொழியின்‌ தொடக்கப்‌ பாசுரம்‌ “உயர்வறவுயர்‌ நலமுடையவன்‌” என்பது. 
அதன்‌ ஈற்றடியில்‌ “துயரறு சுடரடி''யென்றுள்ளது. “துயரறு' என்பதற்கு (அடியவர்‌ 
களின்‌) துயரையறுக்கின்‌ ற என்னும்‌ பொருள்‌ கூறுவதில்‌ இழுக்கொன்றுமில்லை. ஆனால்‌ 
ஸ்ரீராமாநுஜர்‌ கூறும்‌ பொருள்‌ இன்சுவை மிக்கதாகவுள்ளது. துயரறுக்கும்‌ என்று 
கொள்ளாமல்‌ “துயரறும்‌' என்று உரைத்து, அடியார்‌ துயருற்றிருந்த காலத்துத்‌ ,தானும்‌ 
துயருற்றிருந்து, அவர்கள்‌ துயரற்றவாறே தானும்‌ துபரறுவது எம்பெருமான து இயல்பாக 
இதிஹாஸ புராண வரலாறுகளினால்‌ ௩ன்கு தெரிவதனாலும்‌, குணத்துக்கு எல்லைறிலம்‌ 
இதுவேயாதலாலும்‌ இப்பொருளை ஆதரித்தனர்‌ ஸ்ரீராமாநுஜர்‌, 


தருவாய்‌ மொழியில்‌ நான்காவது பதிகம்‌, “அஞ்சிறைய மடநாராய்‌” என்று 
தொடங்குவது. இது சில பறவைகளை எம்பெருமானிடத்துத்‌ தூது செல்ல இரப்பது, 
இதல்‌ (பாட்டு 4-ல்‌) ““என்னீர்மை' கண்டிரங்கி இது தகாதெள்னாத என்னில்‌ முகில்‌ 
வண்ணர்க்கு என்சொல்லி யான்‌ சோல்லுகேனோ?'' என்றுள்ளது. எனது நிலைமையைக்‌ 
கண்டு இரங்கி இவளை நாம்‌ அணுகாதருப்பது தகாது-என்‌ நிரர்தவர்க்கு நான்‌ என்ன ச 
வார்த்தை சொல்லுவது? என்று பறவைகளை நோக்கிக்‌ கூறுவதாக உள்ளது. இது தூது : 
விடுமிடத்ததாதலால்‌ பிரிவில்‌ சொல்லும்‌ வார்த்தையென்பது ஐயாற்றது. பிரிவில்‌ இத்‌ 
தலைவி யிருக்குமிருப்பை யாரேனும்‌ சொல்லத்‌ தலைவன்‌ கேட்‌.கலாமேயொழிய, தான்‌ 
நேரில்‌ காணமுடியாதன்றோ? ஆகவே, “என்னீர்மை கேட்டி ரங்‌ என்‌ றிருக்கத்தகுமே 
யல்லது “கண்டி ரங்‌” என்‌ றிருக்கத்‌ தகாதேயென்று சங்கித்த ஒரு தமிழ்ப்‌ புலவனுக்கு, 
பட்டர்‌ என்னும்‌ ஆசிரியர்‌, பண்டிதரே! ௩ன்கு கேட்டீர்‌; ஆனால்‌ “புல்லிக்டெந்தேன்‌ 
புடைபெயர்ந்தேன்‌, அவ்‌ஃளவில்‌ அள்ளிக்கொள்வற்‌ே ற பசப்பு” என்ற குறளும்‌ “ஊருண்‌ 
கேணி உண்‌ துறைத்தொக்க பாசியற்றே பசலை, காதலர்‌ தொடுவுழித்‌ தொடுவுழி நீங்க 
விடுவுழி விடுவுழிப்‌ பரத்தலானே”" என்கற குறுந்தொகைச்‌ அம்பல்‌ உமக்கு தரியா து 
போலும்‌ என்று கூறி, இவற்றைப்‌ பரக்க உபந்யஸித்து அப்பண்டி தரைத்‌ தெளிவித்தனர்‌. 

2 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


6 மாறன்‌ செந்தமிழ்‌ மகாநாட்டில்‌ விண்ணப்பம்‌ 


இதன்‌ விவரணம்‌ வருமாறு:  “பூல்லிக்கடந்தேன்‌ புடைபெயர்ந்தேன்‌' என்ற 
குறள்‌, திருக்குறளில்‌ பசப்புறுபருவரல்‌ என்னும்‌ அதிகாரத்தில்‌" ஏழாவதாகும்‌, இது 
காதலியின்‌ பேச்சு. முன்பொரு நாள்‌ நான்‌ காதலரை அழுந்தத்‌ தழுவிக்‌ கிடந்தேன்‌; 
கைமாறுவதற்காகச்‌ சிறிது புடைபெயர்ந்தேன்‌; ஒரு நொடிப்பொழுது விலகின அளவிலும்‌ 
பசலை நிறம்‌ வந்து உடம்பெலாம்‌ மூடிக்கொண்டது' என்பது இக்குறளின்‌ பொருள்‌. 
இதனால்‌ நாயகனைப்‌ பிரியாமல்‌ கூடியிருக்குங்‌ காலத்திலேயே படும்‌ அலமாப்பு தெரிய 
வரும்‌, இனி, குறுக் தொகைச்‌ செய்யுள்‌ இக்கருத்தையே உதாரணத்தடன்‌ வெளியிட்‌ 
டுள்ளது. (குறுந்தொகையில்‌ முந்நூற்றுத்‌ தொண்ணூற்றொன்பதாவது செய்யுள்‌. 
“ஊருண்கேணி...... பரத்தலானே” என்பது, ஊரில்‌ உள்ள மக்களாலே நீர்‌ எடுத்து 
உண்ணப்பெறுகன்ற கேணீயினுள்ளே படர்ந்து கடக்கும்‌ பாசி போன்றது பசலைநிறம்‌. 
பாதியின்‌" தன்மை எத்தகைத்தென்றால்‌, தண்ணீரில்‌ நாம்‌ கைவைத்தோமாகல்‌ கைபட்ட 
இடங்களில்‌ பாசி நீங்கும்‌; கையை எடுத்து விட்டோமாகில்‌ உடனே நீங்கின பாசி மூடிக்‌ 
கொள்ளும்‌; பசலை நிறமும்‌ இது போன்றதே; காதலர்‌ தொடுவுழித்‌ தொடுவுழி- நாயகன்‌ 
தொட்ட தொட்ட இடங்கள்தோறும்‌ பசலை நிறம்‌ நீங்கி; விடுவுழி விடுவுழி பரத்தலான்‌— 
விட்டவிட்ட இடங்கள்தோறும்‌ அது வியாபிப்பதனாலேயென்கை, 'பீரிவாற்ருமையினால்‌ 
மாதர்களின்‌ மேனியில்‌ தோன்றும்‌ நிறவேறுபாடு பசலை நிறமெனப்படும்‌, நாயகனைவிட்டுப்‌ 
பிரிந்த காலத்திலே நாயகியின்‌ உடலில்‌ இந்த நிற வேறுபாடு தோன்றுவது வியப்பன்‌ று; 
ஒரு படுக்கையில்‌ படுத்துக்‌ கூடியிருக்கும்போதே நொடிப்‌ பொழுது கைநெகழ்ந்த 
அளவில்‌ இந்தப்‌ பசலைநிறம்‌ படர்சன்றதென்‌ ரல்‌ பிரிந்த நிலையில்‌ கேட்கவேண்டியதில்லை 
யன்றோ. பட்டரிடத்தில்‌ கேள்வி கேட்ட புலவர்க்கு இப்போது என்ன சமாதான 
மாயிற்றென்னில்‌; தூது பாசுரம்‌ பிரிவு காலத்தில்‌ சொல்லுவதானாலும்‌ பண்டு கூடியிருந்த 
காலத்தில்‌ நிகழ்ந்த ஸம்பவத்தையே (என்னீர்மை) என்பதனால்‌ நினைப்பூட்டுவதாத்லால்‌ 
கேட்டிரங்கி யென்னவேண்டுவதில்லை, கண்டிரங்கியென்றே சொல்லத்‌ தகும்‌ என்ற 
தாயிற்று, நம்‌ பூருவாசாரியர்களுக்குப்‌ பண்டைச்‌ சங்க நூல்களிலும்‌ இருந்த புலமை 
இதனால்‌ அறிய எளிதாம்‌, இது நிற்க, ப 
பேரிய பண்டி தர்களென்‌ று பேர்பெற்றவர்கட்கும்‌ தோன்றாத அரும்பொருள்களை 
_ நம்பிள்ளை யெடுத்துக்காட்டுந்திறன்‌ மிசமிக அதிசயிக்கத்‌ தக்கதாம்‌, அத்தகைய பொருள்‌ 
களில்‌ ஒன்றே காட்டுதும்‌, இருவாய்மொழியில்‌ பதினாறாவது பதகம்‌--*வைகுந்தா 


மணிவண்ணனே” என்று தொடங்குவது. இதில்‌ (முதற்பாட்டில்‌) ஈற்றடி “உன்னை நான்‌- 


பிடித்தேன்கொள்‌ சிக்கெனவே' என்பதாம்‌, “எம்பெருமானே! என்னை நீ சிக்கெனப்‌ 
பிடித்துக்கொள்‌' என்று பிரார்த்திக்க வேண்டியிருக்க “உன்னை நான்‌ சிக்கெனப்‌ பிடித்‌ 
தேன்‌' என்றது மாறுபாடாகத்‌ தோன்றும்‌, இங்கு நம்பிள்ளையுணர்த்தும்‌ மருமம்‌ கேளிர்‌. 
இப்பதிகத்திற்குக்‌ கழே கழிந்த “அந்தாமத்தன்பு செய்து' என்னும்‌ பதிகத்ஒலே எம்பெரு 
மான்‌ ஆழ்வாருடனே வந்து கலந்து தான்‌: பெறப்‌ பேறு பெற்றானாயீருந்தான்‌; அப்ப்டி 
யிருக்கையில்‌ ஆழ்வார்‌ “அல்லாவியுள்‌ கலந்த!” என்று தம்முடைய நைச்சியத்தைக்‌ காட்டி, 


“அந்தோ, பொருளல்லாதவென்னோடே இப்படிக்‌ கலந்து கிடக்கறானே பரமபுருஷன்‌!' . 


என்று தலை சீய்த்துப்‌ பேசினார்‌. அதிலிருந்து எம்பெருமானுக்கு ஒரு கலக்கமுண்டா 
யிற்று, *இவர்‌ நைச்சியம்‌ பாவிக்கத்‌ தொடங்கிவிட்டாரே ; நம்மைவிட்டு அகல்வர்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


பப ப பப பெ வ் ்வவவவவப் வியை ண ப வகத 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


மாறன்‌ செந்தமிழ்‌ மகாநாட்டில்‌ விண்ணப்பம்‌ பன 7 


போலிருக்கிறதே! இவரைப்‌ பிரிந்து நாம்‌ எங்ஙனம்‌ தரித்தருப்பது” என்‌ று. எம்பெருமான்‌ 
இங்ஙனே கலங்கியீருக்கும்‌ இருப்பையறிர்த ஆழ்வார்‌ அப்பீரானது கலக்கம்‌ தர 
அவனுக்கு அபயமளிக்தறார்‌, “உன்னை நான்‌ பிடித்தேன்‌ கொள்‌ சிக்கெனவே' என்று. 
“நான்‌ உன்னை விட்ட கல்வேனென்று மருண்டு அஞ்சாதே' என்று வார்த்தையைப்‌ பூர்த்தி 
செய்துகொள்ளவேண்டும்‌, இக்கருத்தை மணவாளமாமுனிகள்‌ திருவாய்மொழி நூற்றந்‌ 
தாதயில்‌ (பா, 16.) “வைகுந்தன்‌ வந்து கலந்ததற்பின்‌ வாழ்மாறன்‌, செய்கின்ற நைச்சியத்‌ 
தைச்‌ இந்தித்து-— நைன்‌ ற தன்மைதனைக்‌ கண்டு உன்னைத்‌ தான்‌ விடேனென்றுரைக்க, 
வன்மையடைந்தான்‌ கேசவன்‌” என்ற வெண்பாவீனால்‌ விளக்யெருளியிருப்பது காண்க. 
பகவான்‌ தையில்‌ “ஞானியை விட்டுப்‌ பிரிந்து நான்‌: ஆற்றகில்லேன்‌”” என்று தானே 
வெளியிட்டிருக்குமதற்கு மிக இணங்கன பொருள்‌ இது. ஆளவந்தார்‌ தமது ஸ்தோத்ர 
ரத்னத்தில்‌. “மஹாத்மபிர்‌ மாம்‌ அவலோக்யதாம்‌ நய'' என்றவுடனே அந்த மஹாத்மாக்‌ 
களின்‌ பெருமையை முன்னடிகளிற்‌ சொன்னதிற்‌ காட்டிலும்‌ வில்ஷ்ணமாகச்‌ சொல்ல 
விரும்பி ““க்ஷணேபி தே யத்விரஹோதிதுஸ்ஸஹ:'' என்றருளிச்‌ செய்ததும்‌ ஈண்டு 
நினைக்கத்தக்கது. எம்பெருமானைப்‌ பிரிந்து ஆழ்வார்‌ படுமது பெரிதன்று; ஆழ்வாரைப்‌ 
பிரிந்து எம்பெருமான்‌ படும்பாடுதான்‌ மிகப்பெரியது என்‌ றுணர்த்தியவாறு. : 
இங்ஙனே பல நூற்றுக்கணக்கான அரும்பெரும்‌ பொருள்கட்கு நிலமான தருவாய்‌ 
மொழியைக்‌ கொண்டு போதுபோக்குவது ஆழ்வார்‌ மரபில்‌ தோன்றிய வைணவர்கட்கு 
இன்‌ றியமையாததாம்‌. : கூரத்தாழ்வான்‌ தாமருளிச்செய்த வர தராஜஸ்தவத்தின்‌ முடிவில்‌ 
“ராமாநுஜாங்க்ரி சரணோஸ்மி”” என்னும்‌ சுலோகத்தில்‌--ஸ்ரீ ராமாநுஜரை ஆளவந்தா 
ருடைய குலவிளக்காகக்‌ கூறி, ஆளவந்தாரை நாதமுனிகளின்‌ குலக்கொழுந்தாகக்‌ கூறி, . 
அந்த நாதமுனிகளைப்பற்றிக்‌ கூறுகையில்‌ [வம்ச்ய: பராங்குச முரேஸ்‌ ஸச ] “நாதமுனிக 
நம்மாழ்வாருடைய இருவம்சத்தில்‌ தோன்‌ றியவர்‌' என்றருளிச்‌ செய்திருப்பது குறிக்‌ - 
கொள்ளத்தக்கது. ஆளவந்தாரை நாதமுனிகளின்‌ குலத்தவராகக்‌ , கூறினதோடு, 
நாதமுனிகளை நம்மாழ்வாருடைய குலத்தவராகக்‌ கூறினதோடு வாசியில்லையாயிற்று. 
நம்‌ பரமவைதிக பரமாசார்ய கோஷ்டியில்‌ நம்மாழ்வார்‌ இப்படியன்றோ குலாவப்பட்டுள்‌ 
ளார்‌... ... இவ்வளவோடு அடியேனுடைய வீண்ணப்பத்தை முடித்துக்கொள்ளுகறேன்‌, இ 
=O d 
ஈம்மாழ்வாருடைய நித்யசிந்தனைக்கினிய ௩வதருப்பதி யெம்பெருமான்களில்‌ 
ஒரு இருப்பது யெம்பெருமானை யநுபவிக்கக்‌ கு துகலித்து 
மாடக்கொடிமஇள்‌ தென்குளந்தை வண்குடபால்‌ நின்ற 
மாயக்கூத்தனைச்‌ சிறிது அநுபவிக்கிறேன்‌. 


: € 
மாயக்கூத்தன்‌ - இதற்குப்‌ பலபடியாகப்‌ பொருள்‌ கூறலாம்‌. கீதையில்‌ தைலவி ச 
ஹ்யேஷா குண்பயி மம மாயா துரத்யயா” என்று தானே சொல்லிவைத்தபடி குருவி த 
பிணைத்த பிணைபோலே மாயப்பிணையொன்று பிணைத்து அதிலே எல்லாரையும்‌ பய இ 
இப்படி யொரு கூத்துக்காண்பவன்‌. அன்றியே, அந்த இதையிலே ஸம்பவாம்யாத்ம ௨ 
மாயயா* என்றருளிச்‌ செய்தபடியே ஸங்கல்பமென்னும்‌ பொருளதான மாயையினாலே 


இருவவதாரங்கள்‌ செய்து அவற்றிலே குடக்கூத்து, மரக்கால்கூத்து, குரவைக்கூத்து 


௬ 


ன்‌ 2 ல ல்‌ ௬௯8? "ஆ | 
CC-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collection. a. நத 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


8 மாறன்‌ செந்தமிழ்‌ மகாநாட்டில்‌ விண்ணப்பம்‌ 


ட பை ப ட ளாக தர அ அ வை 


என்னும்படியான பலவகைக்கூத்துக்களைச்செய்‌ 
நினைந்து மனங்குழைந்து'” என்னும்படி யாக்குமவன்‌, 1 ம்‌ 
தூயனவேக்‌இ விண்ணோர்கள்‌ ஈன்னீராட்டி, அக்தூபந்தராநிற்கவேயங்கு - ட்‌ 
லீட்டியவெண்ணெய்‌  தொடுவுண்ணப்‌ போந்து இமிலேற்று பல்‌ வது கோட்‌ [Sn 
யாடினை கூத்து அடலாயர்தம்‌ கொம்பினுக்கே* (இருவிருத்தம்‌--21) ' என்கிறபடியே 
நம்‌ போல்வார்க்கு நெஞ்னொலும்‌ நினைக்கவொண்ணாததொரு மாயக்கூத்தைச்‌ செய்பவ 
னென்னவு!மாம்‌. 
வெண்ணெய்‌ விழுங்க வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்டு 
நிற்பது, புண்ணில்‌ புளிப்பெய்தாலொக்குந்‌ தீமைகளை மனைதோறுஞ்‌ செய்வது, 
உருகவைத்தகுடத்தொடு வெண்ணெய்‌ உறிச்சியுடைத்திட்டுப்‌ போந்து அருகிருந்தார்‌ 
தம்மை யநியாயஞ்செய்வது, இல்லம்புகுந்தொருமகளைக்‌ கூவிக்‌ கையில்‌ வகையைக்‌ 
.... கழற்றிக்கொண்டு கொல்லையில்‌ நின்றுங்‌ கொணர்ந்துவிற்ற அங்கொருத்திக்‌ கவ்வளை 
கொடுத்து ஈல்லனநாவற்ப ழங்கள்கொண்டு நானல்லேனென்று சிரிப்பது, ஆற்றிலிருந்து 
விளையாடுபவர்களைச்‌ சேற்றாலெறிந்து வளைதுகில்‌ கைக்கொண்டு காற்றிற்‌ கடியனாயோடி 
கல்‌ கம்புகுவது, வண்டமர்‌ பூங்குழலார்‌ துகில்‌ கைக்கொண்டு விண்டோய்‌ மரத்தேறுவது, 
'மச்சொடு மாளிகையேறி மாதர்கள்‌ தம்மிடம்‌ புக்குக்‌ கச்சொடுபட்டைக்‌ கழித்துக்‌ 
காம்பு துலவை இறி நிச்சலுந்தமைகள்‌ செய்வது, தாயெடுத்த சிறுகோலுக்கு உளைக்‌ 
தோடுலது, ஒளியாவெண்ணெயுண்டானென்று உரலோடாய்ச்சி யொண்கயிற்றால்‌ 
_விளியாவார்க்க வாப்புண்டு விம்மியமுவ து, கஞ்சனுங்காளியனுங்‌ களிறு மருது மெருதும்‌ 
... வஞ்சனையின்‌ மடியவளருவது, ஆயனாகியாயர்மங்கை வேயதோள்‌ வீரும்பியது, குன்றெடுத்‌ 
த்க்‌ கோவலனாய்க்‌ குழலூதியூதிக்‌ கன்றுகள்‌ மேய்த்துத்‌ தன்‌ தோழரோடு 
மட்‌ - கலந்துடன்‌ வருவது, மாலிகனவனோடு தோழமைக்கொண்டு சாமாற வனை 9யெண்ணிச்‌ 
i சக்கரத்தால்‌ தலைபகொண்ட..து, நாறியசாந்தம்‌ நமக்கிறை நல்கென்னத்‌ தேறியவளும்‌ 
திருவுடம்பிற்பூச ஊறியகூனினையள்ளே யொடுங்க ஏறவுருவியது, வார்கடா வருவியானை 
்‌ மாமலையின்‌ மருப்பிணைக்‌ குவடிறுத்தருட்டி ஊர்கொள்திண்பாகனுயிீர்செகுத்து அரங்கன்‌ 
மல்லரைக்‌ கொன்று போர்கடாவரசர்‌ புறக்டெ மாடமீமிசைக்‌ கஞ்சனைத்‌ தகர்த்தது, 
பொய்ச்சூதில்‌ தோற்ற பொறையுடை மன்னர்க்காய்ப்‌ பாரதம்‌ கைசெய்தது, பற்றலர்‌ 
யக்‌ கோல்கையில்‌ கொண்டு மலைபுரைதோள்‌ மன்னவரும்‌ மாரதரும்‌ மற்றும்‌ பலர்‌ 
குலைய நூற்றுவரும்‌ பட்டழியப்‌ பார்த்தன்‌ லைவளையத்‌ இண்டேர்மேல்‌ முன்னின்றது, 
பாழியால்‌ மிக்க பார்த்தனுக்கருளிப்‌ பகலவனொளிகெடப்‌ பகலே ஆழியாலன்‌ றங்காழியை 
மறைத்தது, கொல்லாமாக்கோல்‌ கொலைசெய்து பாரதப்போரெல்லாச்‌ சேனையுமிருநிலத்‌ 
தவித்தது, மாதவத்தோன்‌ புத்திரன்‌ போய்‌ மறிகடல்வாய்மாண்டானை ஓதுவித்த தக்கணையா 
! உருவுருவே கொடுத்தது, படர்புகழ்ப்‌ பார்த்தனும்‌ வைதிகனுமுடனேறத்‌ இண்டேர்‌ 
கடவிச்‌ சுட ரொளியாய்‌ நின்ற தன்னுடைச்‌ சோதியில்வைதிகன்பிள்‌ளைகளை யுடலொடுங்‌ 
oe கொண்டு கொடுத்தது முதலான மாயக்கூத்துக்கள்‌ பலவும்‌ இங்கு அநுஸந்திக்கவுரியவை, 
ல்‌. ்‌ .... இங்ஙனம்‌, 
ஸ்ரீகாஞ்சீ ற, ந, அண்ணங்கராசாரியர்‌, 
த ஸ்ரீ ராமாநுஜன்‌ பத்‌இரிகையாஇரியர்‌. 
ட மந்தத்‌ . 152-688, ' 


அன்றியே, *சூட்டு நன்மாலைகள்‌ 
ஓர்‌ மாயையினா 


ன்‌ 


அர்க்க -00-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


து “மாயக்கோலப்பிரான்‌ தன்‌ செய்கை . 


ரி 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


்‌்‌] 


ர்‌ ௩ 
ஆச சம சிலி சக்க FEN ION IN 7A 


த ட வாலை சலக வைன அவனை 


ல 


A NOP ௩2௪ ௩௧௫ ௩௫௪ ௩௯௪ Aap Kap ௩௮௪. ்‌ Ap டத கததி வர OILY ௩௧௪௩௫௪ AGP NY SAY Ap Wg ௩௧௪ ௩௧௮. 
DORR யய வைல AHORA 3920022242 
ய டம்‌ அக்‌ பார்‌ 


வைகைக்‌. 


2. B. A. கவரமிகளின்‌ நூல்களுக்குச்‌ சுருக்கமான விளம்பரம்‌. 


P.B. A. ஸ்வாமிகளால்‌ இயற்றப்பட்டு அச்சிடப்பட்ட நூல்கள்‌ பன்னிரண்டு துறைகளில்‌ 
।॥மைந்தவை. அவற்றுக்கு! விரிவான “கியாடலாக்‌ தருவித்துக்கொள்வ து: ம்‌ க டு 
பன்னிரண்டு துறைகளையும்‌ விளக்கி ஒவ்வொரு துறையிலும்‌ வெளிவந்துள்ள நூல்கள்‌ ஈரக்‌ 
மாகக்‌ காட்டுகிறோம்‌. 1 ்‌ 
1, பூர்வாசார்யர்‌ பெருமை நூல்கள்‌: , ஆழ்வார்களின்‌ மட பக பத்க்‌ 
வாசிரியர்‌ மணவாள மாமுனிகள்‌ வரையிலுள்ள ஸகல ஆசாரியர்களின்‌ வைபவங்களும்‌. 


ப்‌ ௮ டர்‌ ர்த்தியாக வசன்‌ 
2. , இதிஹாஸ பராண சரித்திர நூல்கள்‌: பயப்‌ nor பூர்‌ த. திய 
நடை, திவ்வியப்பிரபந்தங்களில்‌ ஆழ்வார்கள்‌ அநுசந்தித்த பகவத்‌ கதைகள்‌: . 
. 2 க 2 me ; திங்கள நூ 
9. உபந்யாஸகர்களுக்கு உதவியான உபந்யாஸ நூல்கள்‌: பன்னிரு க த்‌ 
பவம்‌, மதுரோப.ந்யாஸமாலை, அத்புதோபந்யாஸமாலை, உபந்யாஸ்‌ ஸப்தகம்‌, தள்‌ 
சதத்வயம்‌, திருப்பாவை ஜீயர்‌ ஸத்காலக்ஷேப ஸபை விருந்து திருவல்லிக்கேணி ப்‌ 
வைசாகோத்ஸவ உபந்யாஸமால்‌, பரமார்த்தபூஷணம்‌, பஞ்சாம்ருதம்‌ முதலான பல நூ ச 
ப ட்‌ 6 ட்‌ ய . " திவ்‌ துவைத 
4, வேதாந்த விளக்க நூல்கள்‌: விசிஷ்டாத்வைத தரிசனம்‌ விர்‌ க்‌ டக்க 
ஸாரம்‌, வீசிஷ்டாத்வைதஸர்வஸ்வம்‌, பகவத்கீதை யறுபத்திரண்டு; ம்ப 7 
ஸ்ரீ பாஷ்யாதிகரணங்களெழுபத்தாறு முதலியன. இவை வடமொழியில்‌ மிகமிக வுள்ளன, . 
ஓட்‌ [] உ 5 ்‌ 1 ்‌ ஆக்கும்‌ 
த, திவ்யப்பிரபந்த திவ்யார்த்த தீபிகை: நாலாயிர திவ்வியப்‌ கிக்‌ ட்ட 
பூர்த்தியாக வீரிவுரைகள்‌ 90 வால்யம்‌. தெலுங்கிலும்‌ ஸம்ஸ்கிருதத்திலும்‌ ஹிந்தியிலும்‌. 


௪. ப்‌ ௪ [க] "Fr 
6. ஆசார்யர்கலின்‌ தமிழ்‌ நூல்களுக்கு உரை: ஞானஸாரம்‌, பிரமேயஸா02-. 


ஸப்தகாதை, உபதேசரத்தினமாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, ஆர்த்தி அஃ இவத 
விரிவுரை. நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தா தியுரை முதலியன. ்‌ நத 


7. ரஹஸ்யார்த்த விளக்க நூல்கள்‌: முமுக்ஷாப்படிஸாரம்‌, ஸ்ரீ வசனபூஷ்‌ 


தத்வத்ரயஸாரம்‌. ஆசார்ய ஹ்ருதயஸாரம்‌, ஆசார்ய ஹ்ருதயப்பதவுரை. 


8. ஸகல பூர்வாசார்ய ஸ்தோத்ரங்களினுரை. முகுந்தமாலை, ஸ்தோத்ரர தனம, ன 
சதுச்ச்லோகி, கத்யத்ரயம்‌, பஞ்சஸ்‌ தவம்‌, ஸ்ரீ ரங்கராஜஹ்தவம்‌. ஸ்ரீ குணரத்னகோச! ர்க்‌ 
சதகம்‌, யதிராஜவிம்சுதி, நக்ஷத்ரமாலிகை, தேசிக ஸ்தோத்ரங்களில்‌ 13. இவற்றுஃ வ 
உரை, சிறிய ஸ்தோத்ரங்களனை த்துக்குமுரை. ப 


9. வேத லக்ஷண விசார நூல்கள்‌: வேதா த்யயந ஸர்வஸ்வம்‌, பதபாட பமிலி. 
பதபாடபரமிசுத்தி, வேதபாஷ்ய வீமர்சனம்‌ முதலான பத்து நூல்கள்‌. அந்த 
10. ஸத்ஸம்ப்ரதாயார்த்ந விளக்க நூல்கள்‌: ஸத்ஸம்ப்ரதாயார்த்த ஸ்ர திதி: 
ஸத்ஸம்ப்ரதாயார்த்த ரக்ஷா, ஸர்வஜ்ஞஸூக்தி ஸர்வஸ்வம்‌, முதலிய பல நூல்கள. 
34. லோகாபிராம நூல்கள்‌: நற்போது போக்கு, ஸ்ரீ வைஷ்ணவமஹா திதி, ஸ்ரீராமா நு 
. பூஷணம்‌. கம்பரின்பக்கவித்திரட்டு அஷ்டாதசாஷ்டாதச மஹார்த்த நிதி, ஸ்ரீ பம்‌ அவனு 
ஸ்ரீ ராமா நுஜஜயந்தி மலர்‌ முதலான நூற்றுக்கணகானவை. வ்‌ - 
12. பரபக்ஷப்ரதிக்ஷ£ப நூல்கள்‌. ஸதாசார்ய ஸூக்திரக்ஷா, அற்புத 2௧; வர தன்‌ 
ஸன்னிதி வரலாறு, ரத்ன பரிக்ஷா. ஸத்ஸம்ப்ரதாய பாஸ்கரன்‌, வம்பவிழ்கோதை தத்துவம்‌ 


2 ௧ = அ! LI ப்‌ 
ஜக நாசார்ய ஸுஇக்திஸ*ஈ தா நிதி, சதபூஷணீவஜ்ரகுடாரம்‌, சாங்க? சிரோபூஷா, வீல்‌ நடா த்வைத 
விஜயத்வஜம்‌ பீ மஹாவிஷ்ணு ஸாம்ராஜ்யம்‌, ஆழ்வார்களின்‌ காலநிர்ணய ஸாத்யபக்தி 
ச்‌ ௮ டக்‌ ப்‌ 


ஸா தநபக்தி சோதனம்‌. ஸம்ப்ரதாய ஸாம்ராஜ்யம்‌ முதலான நூல்கள்‌, 

இப்பன்னிரண்டு துறைகள்‌ தவிர, பதின்மூன்றாவது துறையுமுண்டு- 
சாரியர்களருளிச்செய்த காலகேஷப க்ரந்தங்கள்‌ யாவும்‌ தமிழ்‌, தெலுங்கு, தேவ 
பரிஷ்கரித்து அச்சிடப்பட்டுள்ளன . ஸ்ரீமத்‌ வரவாமுநீந்த்ர க்ரந்தமாலை தமிழ்‌ 
்‌ வெளிவந்தது. இவற்றுக்கெல்லாம்‌ விலைப்பட்டியல்‌ காண்க. 


AEC - 
அதில்‌, பூர்வா 
கரி லிபிகலில்‌ 


காஞ்சீபும்‌-3. 


a 


FAIRIES 


௩ 
ர ணன வலம? 


மானேஜர்‌, க்ரந்தமாலை 


ட நத லவ ர்‌ ப ச்‌ மி உ பி்‌ படட 

peg ஆச AEA NPL MG SPL NAA IZ IRS 02 050 NTN சது WR nd | 

MAYNARD RENE SEES SE 186 390 2120 
ட ட 


ஷ்‌ ௪ 


ப 


அன்‌ ர 

ப்‌ . hp 
Cogs நந்த 586 0 My 23 VI 224 802 304 502 
9000000900 FAINT ASR RIA 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote 
AR லு 


சர 


டதத (4) A, RAMANUJACHARI, உட, 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangoti. 


Rgd. No. 2975 I ்‌.... ஸ்ரீராமாநூஜன்‌ 


ஸத்க்ரந்த ப்ரகாசன ஸபா லிளம்பரம்‌ 
1966 ஜனவரிமீ” புதுப்பிக்கப்பட்ட ஸத்க்ரந்த ப்ரகாசன ஸபைக்கு வருடச்‌ சந்தா ., 
ரூ. 25-00. செலுத்தி மெம்பர்களாகச்‌ சேரவேண்டியது. அவர்களுக்கு ஸ்ரீராமாநுஜன்‌ பத்ரிகை 
தனிச்‌ சந்தா இல்லாமல்‌ அனுப்பப்பட்டுவருவதுடன்‌ இருபது ரூபா விலையுள்ள புத்தகங்களும்‌ 
அளிக்கப்படும்‌. அவர்கள்‌ நம்முடைய புத்தக ஜாபிதாவைத்‌' தருவித்துப்‌ பார்த்து அதில்‌ 
தங்களுக்கு விருப்பமான நூல்களுக்கு வடட 4 செய்யலாம்‌. ன்‌ 


இப்படிக்கு, 
ப ஸபையின்‌ பெடி P. B.A. 


ர்‌ க்‌ 


நமது ன்வன்ணவ்‌ சமபிரதாய நூல்கள்‌ கிடைக்குமிடங்கள்‌: —_— 


(௫. ந்‌ HE 


ரசி 
and த்‌ 1 


A 280 E. “po, Panda ra ‘Road, New ட்‌ IN த்‌ 


(1) க்ரந்தமாலா ஆபீஸ்‌, காஞ்சீபுரம்‌- 3. 
ச (2) VY. N. Devanathan, 
218. Govindappa Naicken $5. 
(5) M.A. KRISHNAMMAL, Adv 
14 20, South Mada Streets, 2 


கண 


அ 


ட A மச 


If un-delivered please return to: 
எ ல்‌ B. ANNANGARACHARYA 
த. KANCHEEPURAM- 3! 2h இல்‌ 


ஆ. ன்‌ சேம்‌ 1600௦ vepurti | 12 ghavachanyay ல ப்‌ க 
YELLE (HORS மொறு, நன்‌ ள்‌ 


x . 
ல 
ட்‌ ப்‌ ழு க 
ல்‌ க 
த்‌ ள்‌ 
ப்‌ ப (ஆன்‌ டப 


dited | and, Publishod by P. மீ. Annangaracharya Swami 
for Madras Satgrantha Prakasana Sabha. 


1 


d by 'T. AP. Srinivasavaradan at Sri Venkateswara Press, 
Sannidhi Sireet, i, Kanchipuram-8, 


ட பத்‌ 


i . Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


